ஸ்ரீ: 
ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌ 


பகவத்விஷயம்‌ 
திருவாய்மொழி 
ஈடுமுப்பத்தாறாயிரப்படி. 
இரண்டாம்‌ பத்து 
முதல்‌ திருவாய்மொழி வாயுந்திரை: பிரவேசம்‌ 


முதற்பத்தால்‌ பகவத்கைங்கர்யம்‌ புருஷார்ச்தமென்று அறுதியிட்டார்‌; இரண்டாம்‌ 
பத்தால்‌ அரந்தக்கைங்கர்யத்தில்‌ களையறுத்தார்‌; மூன்றாம்பத்தால்‌ வீரோதிகழிர்த கைங்கர்ய 
வேஷம்‌ பாகவதசேஷத்வ பர்யர்தமான பகவத்கைங்கர்ய மென்றார்‌; நாலாம்பத்தால்‌ இப்படிப்‌ 
பட்ட கைங்கர்யத்துக்கு விரோதி ஐச்வர்ய கைவல்ய மென்றார்‌; அஞ்சாம்பத்தால்‌ அந்த 
விரோதியைப்‌ போக்குவானும்‌ அவனே யென்றார்‌; ஆறாம்பத்தால்‌ விரோ திநிரஸக ச லனானவன்‌ 
திருவடிகளிலே சரணம்‌ புக்கார்‌; ஏழாம்பத்தால்‌ இப்படி பெரியபிராட்டியார்‌ முன்னிலையாக 
சரணம்புக்களிடத்திலும்‌ தக்தபடர்யாயம்போலே ஸம்ஸாரம்‌ ௮.இுவர்த் திக்க படியைக்‌ கண்டு 
விஷண்ணரா$றோர்‌; எட்டாம்‌ பத்தால்‌ 4 இப்படி. ப்‌ரபர்ஈராயிருக்கச்செய்தேயும்‌ தக்தபடச்யா 
யம்போலே நம்மைவிடாதே. அனறுவர்த்திக்றறது ஈம்முடைய ஆச்மாத்மீயங்களில்‌ ஈசையறாத 
படியாலே ' என்று பார்த்து, அவற்றில்‌ ஒருஈசையில்லை யென்‌ இறார்‌ ; ஒன்பதாம்பத்தால்‌ 6 இப்‌ 
படி ஈசையற்றபின்பும்‌ ரக்ஷியாதொழிவானென்‌! * என்று ௮ திசங்கைபண்ண, : சான்‌ காராய 
ணன்‌, ஸர்வசக்தியுக்கன்‌, உம்முடைய ஸர்வாபேக்ஷிதங்களும்‌ செய்து முடிக்கிறோம்‌ ' என்று 
அருளிச்செய்ய, அவனுடைய 8லகுணத்திலே ஆழங்காற்படுதிறார்‌ ; பத்தாம்‌ பத்தால்‌ ஆழ்வா 
ருடைய பதற்ததசைக்‌ கண்டு, இருமோகூரி2ல தங்குவேட்டையாக வந்துதங்‌இ, இவர்தமக்கு 
அர்ச்சிராதிகதியையுல்‌ காட்டி, இவர்தம்முடைய அபேஷிதஸம்விதாம்‌ பண்ணின படியை 
அருளிச்செய்தார்‌. 

தழில்‌ இருவாய்மொழியிலே * மணியை வரானவர்கண்ணனைத்‌ தன்னதோரணியை *% 
என்று - ஸெளலப்யத்தையும்‌, மேன்மையையும்‌, வடிவழகையும்‌ சொல்லிற்று ; இவையோ 
சொன்றே போருமிறே மேல்விழப்பண்ணுகைக்கு : இங்கனன்றிக்கே இவை மூன்றும்‌ குறை 
வற்ற விஷயமானால்‌ அஅுபவியாதிருக்கப்‌ போகா இறே ; * இவ்விஷயத்தை இப்போதே ௮.௮ப 
விக்கவேணும்‌ * என்று பாஹ்ய ஸம்ச்லேஷாபேக்ை பிறக்தது ; அப்போதே நினைத்த பரிமாற்‌ 
றம்‌ பெறாமையாலே பிறந்த அவஸாதாதிசயத்தை, எம்பெருமானேடே கலர்‌ பிரிந்து ஆற்றா 
மையாலே சோவுபடுறொு ளொரு பிராட்டி, ஆற்றுமைகைகொடுக்க லீலோத்யாரத்திலே புறப்‌ 
பட்டு, அஸ்கேவர்த்‌திகறெ பதரார்த்தங்களைக்கண்‌), அவையுமெல்லாம்‌ பகவதலாபத்தாலே 
தோவுபடுகிறனவாகக்‌ கொண்டு, அவற்றுக்குமாகத்‌ தான்‌ கோவுபடுகற பாசுரத்தாலே பேசு) 
ரர்‌, * அஞ்சிறையமடகாரையிலும்‌ இதுக்கு ஆற்றாமை கரைபுரண்டிருக்கும்‌. அதுக்கு அடி 
யென்‌ ? என்னில்‌ ; * பெருகிலவ்‌ கடர்தல்டைப்போதயர்ப்பிலனலற்றுவன்‌ * என்று அவதாரத்‌ 
இலே அதநுபஙிக்கக்‌ கோலிப்‌ பெறாததாகையாலே, அது ஒருகாலத்திலே, காம்‌ பிற்பாட 
சாகை! என்று ஆறலாம்‌ ; இது ௮ல்கனன்‌ நிறே; அவதாரத்தில்‌, பீற்பாடர்க்கும்‌ இழக்க 
மேவேண்டாதபடி. முகங்கொடுக்கைக்கு நிற்கிற விடமீறே உகர்தருளின நிலங்கள்‌ ; * ஈம்பியைத்‌ 
தென்னுஓங்காடிநின்‌ ற * என்று உகர்தருளின நிலத்‌ திலே ௮௮பவிக்க இசைப்பட்டீப்‌ பெறாமை 


http://acharya.org 
3 


2 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


யாலே வத்த ஆற்றாமை யாகையாலே இ கனத்திருக்கும்‌. கஅஞ்சிறையமடசாரையில்‌ தாத 
விடுகைக்குத்‌ தரிப்பு உண்டாயிற்று ; இதில்‌ அங்குத்‌ .தா.துவிட்டவையும்‌ கோவுபடுகிறன வாக 
அவற்றுக்குமாகத்‌ தாம்‌ கோவுபடுகிருர்‌. அ.அபவிக்கற இவர்‌ தம்படியாலும்‌ இத்திருவாய்‌ 
மொழிக்கு ஆற்றாமை சனத்திறாக்கும்‌ ; பத்‌ துடையடியவர்க்கு முன்பு அவ்விஷயத்தை அஅப 
வித்துப்‌ பிரித்தவளவாலுள்ள ஆற்றாமையிறே அதிலுள்ள அ ; அஞ்சிறையமடராரைக்குப்‌ பின்பு 
இவ்வளவும்‌ வர அவனுடைய குணங்களை அ.அபவித்தப்‌ பிரிந்த பிரிவாகையாலே ஆற்றாமை 
மிகவும்‌ கனத்திருக்கும்‌ இதில்‌ ; பயிலப்பயிலவிறே இனிதாயிருப்பது இவ்விஷயம்‌, 


நாரையாகில்‌ வெளுத்‌திருக்கையும்‌, அன்‌ திலாதில்‌ வாயலகு கெ௫ழ்த்தவாறே கதறுகை 
யும்‌, கடலாகில்‌ எழுத்தும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ தெரியாதபடி கூப்பிடுகையும்‌, காற்றாகில்‌ 
ஸததகதியாய்த்‌ திரிகையும்‌, மேகமாஇல்‌ நீராய்‌ இற்றிற்‌றுவிழுகையும்‌, சர்த்ரனாஜில்‌ தேய்வது 
வளருவதாகக்‌ கட வதென்றும்‌, தமஸ்ஸாகில்‌ பதார்த்ததர்சாம்‌ பண்ண வொட்டாதென்றும்‌, 
கழியாகல்‌ அலைவாய்‌ முகமாய்‌ ஏறுவது வடிவதாகக்‌ கடவதென்றும்‌, விளக்காகில்‌ இத்திற்று 
எரியக்கடவ தென்றும்‌, இவற்றுக்கு இவை நியதஸ்வபாவமென்று அறியாதே, இவையெல்‌ 
லாம்‌ தம்மைப்‌ போலே பகவத்விச்லேஷத்தாலே வ்யஸ௩ப்படுறெனவாகக்‌ கொண்டு, அவற்றுக்‌ 
குமாகத்‌ தாம்‌ ௮.நுசோகிக்கிரார்‌. 


இத்திருவாய்மொழியால்‌, இளையபெருமாளிற்‌ காட்டில்‌ இவர்க்கு உண்டான வ்யாவ்‌ 

ரத்தி சொல்லுறது. எங்கனே யென்னில்‌,-- மத்ஸ்யத்‌ அக்கு ஜலம்‌ தாரகமாக அறதியிட்‌ 
டார்‌ அவர்‌ ; இவர்‌ அந்த மத்ஸ்யத்தோடு ஜலத்தோடு தம்மோடு வாச்யற பகவத்குணங்களே 
தாரகமென்றிருக்களுர்‌. ஆகையாலே, து:கெளாயிருப்பார்‌ 'தங்களோடு ஸமது:கிகளைக்‌ 
கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு டந்து கூப்பிட்டு ஆற்றாமைக்குப்‌ போக்குவிட்டு தரிக்குமா போலே, 
இவளும்‌ கண்ணுக்லெக்கான பதார்த்தங்களெல்லாவற்றோடும்‌ கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு 
இடந்து : ரீ பட்டதோ ? ஈான்பட்டதோ ?' என்று கூப்பிடுறோளா யிருக்றெது ; * அபி வ்ருக்ஷா: 
பரிம்லாநா : * என்னுமாபோலே சேதகாசேதஈ விபாகமற கோவுபடுத்த வற்றாயிறே இவள்‌ 
பிரிர்தவிஷயர்தா னிறாப்பது. * உபதப்தோதகா நத்ய : பல்வலாநி ஸ்ராம்ஹி ச * என்ற ஆறு 
களோடு சிறுகுழிகளோடு பெருங்குழிகளோடு வாசீயற, கரையருகுன்‌ சென்று இட்டவொண் 
தபடி ராமவிரஹத்தாலே கொதித்ததிறே. * பரிசுஷ்கபலாசாரி வநாந்யுபவநாரிச * என்று - 

ன ரமாப்டடாதி பெருங்காட்டோடு வாற, விரஹாக்கி கொளுத்திற்று. பெருமாள்‌ * ஸீதே 
ம்ருதஸ்தே ச்வசுர ; பித்ரா ஹீநோஸி லக்ஷ்மண * என்று ஒருவரையொருவர்‌ கட்டிக்கொண்டு 
கிடர்து கூப்பிட்டாப்போலே கூப்பிடகருர்‌ இங்கு, - “எலல 


முதற்பாட்டு--பிரிர்தார்‌இரங்குவது நெய்தல்நிலத்திலே யாகையாலே, கடற்கரைச்சோ 
லையைப்பற்ற இவள்‌ பிரிவுக்கரங்கி யிருக்கச்செய்தே, அங்கே ஆமிஷார்த்தமாக ௮வதாகம்பண்‌ 
ணிக்கொண்டிருக்கிறசொரு காரை கண்ணுக்கு இலக்காக, அதினுடம்பில்‌ வெளுப்பைக்‌ 
கண்டு, அதுவுக்‌ தன்னைப்போலே பிரிவாற்டுமையாலே வச்த வைவர்ண்யத்தோடே யிருக்றெ 
தாகக்கொண்டு ; பாவியேன்‌, நீயும்‌ நான்‌ அகப்பட்ட விஷயத்திலே அகப்பட்டு செஞ்சு பறி 
யுண்டாயாகாதே யென்‌ கிறாள்‌, 


வாயுந்திரையுகளும்‌ கானல்மடநாராய்‌ ! * " 

ஆயுமமருலகும்‌ துஞ்சிலும்‌ நீ துஞ்சாயால்‌ * 

நோயும்பயலைமையும்‌ மீதுரவேம்மேபோல்‌ * 

கீயுக்திருமாலால்‌ நெஞ்சங்கோட்பட்டாயே. 1 


[வாயும்திரையுகளும்‌] வாய்கை கிட்டுகை, பெரியமலைபோலே வர்து இட்டுகிற 
திரைகள்‌ மேலே தாவிப்போகாநின்றாலும்‌ நினைத்தது கைப்புகுருமளவும்‌ சலியாதே யிருக்கு 
மாயிற்று, பகவத்த்யாநபரர்‌ இருக்குமாபோலே யிருக்கும்‌. * அலைகடல்ரீர்குழம்ப வகடாட 
வோடி யகல்வானுரிஞ்ச முதுகில்‌ மலைகளைமீதுகொண்டு வருமீனை மறவா திருப்பார்க்குப்‌ 

http://acharya.org 


முதல்‌ திருவாய்மொழி - வாயும்‌ - இரண்டாம்பாட்டு - கோட்பட்ட 8 


போலியாயிராநின்றது, அலைகளை மீதுகொண்டு வருமீனை மறவாதிருக்கிற இதுவும்‌, 
* கிரயோ வர்ஷதாராபிர்‌ ஹந்யமாகா ௩ விவ்யது : - அபிபூயமாநா வ்யஸ்கைர்‌ யதாதோக்ஷ்ஜ 
சேதஸ்‌: * என்று சொல்லக்கடவதிறே, நிரந்தரமாக வர்ஷதாரைகள்‌ விழாறிற்கச்‌ செய்தேயும்‌ 
மலைகள்‌ சலியாதே நின்றன ; என்போலேயென்றால்‌ - £ ஸர்வேச்வரனே ரக்ஷகன்‌ ' என்நிருப்‌ 
பார்‌ தாபத்ரயல்களால்வந்த வ்யஸஈங்களுக்கு இடையாதேயிருக்குமாபோலே வந்துட்டு 
இற இரை உகளாநின்றுள்ள கானலிலே - நெய்தல்நிலத்திலே யிருக்கிற மடராராய்‌ ! யாகன்‌ 
களும்‌ பண்ணிப்‌ பவித்ரங்களும்‌ முடிர்திட்டு & தார்மிகர்‌ ' என்னும்படி. திரியாநிற்பர்களிற பர 
ஹிம்ஸை பண்ணாகிற்கச்‌ செய்தே க்ராமணிகள்‌ ; அப்படியே க்ஷஈத்ரமத்ஸ்யங்கள்‌ வந்தாலும்‌ 
அகாதரித்திருக்குமாயிற்று நினைத்தது கைப்புகுருமளவும்‌ ; பற்றிற்று விடாதொழிகையிறே - 
மடப்பமாவது. [ஆயும்‌] என்பிறப்பே பிடித்து உறங்காத தாயும்‌ உறங்கிலும்‌, [அமருல 
குக்துஞ்சிலும்‌] தங்கள்‌ ஸத்தையே பிடித்து உறங்காத நித்யஸூரிகள்‌ உறங்கிலும்‌ நீ உறங்கு 
இறிலை, இவளைப்‌ பெற்ற தாய்க்கு உறக்கமின்றிக்சகே யொழிவானென்‌ ? என்னில்‌_—முன்பெல்‌ 
லாம்‌ 6 இவளுக்கு ஸத்ருசனாயிருப்பா னொருவனைப்‌ பெற்றுக்‌ கொடுத்தோமாக வல்லோமே ' 
என்று கண்ணுறங்கா ௮; பின்பு சாயகனைப்‌ பிரிர்து இவள்‌ நோவு படுகிற படியைக்‌ கண்டு, அத்‌ 
தாலே கண்ணுறங்காது ; * பதிஸம்யோகஸ்‌-௦லபம்‌ வயோ த்ருஷ்ட்வா ச மே பிதா, சிந்தார்ண 
வகத: * என்றாளி2ற பிராட்டி. 6 ஒரு உபக்கத்திலே கொண்டுபோய்ச்சேர்த்து ரோக்கில்‌ ரோக்‌ 
கலாய்‌, இல்லையாகில்‌ இடையாதபடியான பருவமாய்‌ இராநின்றது, இவளுக்‌ டோயிருப்பா 
. னொருவனைப்‌: பெற்று அவன்‌ கையில்‌ காட்டிக்கொடுத்தோமாக வல்லோமே ' என்று - எங்‌ 
களையர்‌ சிர்தார்ணவகதரானா ரென்றாளிறே பிராட்டி, அப்படியேயிறே இவளைப்பெற்ற தாயா 
ரும்‌ கண்ணுறங்காதே படும்படி. அநிமிஷராய்‌ ஸதாதர்சகம்‌ பண்ணுறெவர்களாகையாலே 
நித்யபஸூரிகளுக்கும்கானே நித்சை யில்லையே. [சோயும்‌ பயலைமையும்‌] மாஈஸவ்யதையும்‌, 
அத்தாலேவர்த : வைவர்ண்யமும்‌ தன்பக்கலிலே காண்கையாலே அவ்விரண்டும்‌ ௮துக்கு 
உண்டென்‌ நிருக்கறாள்‌, [மீ.தரர] விஷமேறினற்போலே உடம்பிலே பாக்க, [எம்மேபோல்‌] 
இப்ப. க்லேசப்படுகைக்கு கானொருத்தியு மென்‌ திருந்தேன்‌ ; நீயும்‌ என்னைப்போலே யாவதே? 
அ;கபரிபவங்களைப்‌ பொறுத்‌ இருக்கையாலும்‌, பற்றிற்று விடா திருக்றெபடியா அம்‌, வைவர்ண்‌ 
யத்தாலும்‌, என்னைப்போலே யிராநின்றாய்‌. [நீயும்‌] விரஹவ்யஸகம்‌ பொறுக்கமாட்டாத மார்த்‌ 
தவத்தையுடைய நீயும்‌ ஈ தத்தஸ்ய ஸத்ருசம்‌ பவேத்‌ * என்றிருக்கமாட்டாமைக்கு இருவரும்‌ 
ஓத்தோமோ ? [திருமாலால்கெஞ்சம்கோட்பட்டாயே] மாஈஸவ்யதையும்‌ வைவர்ண்யமும்‌ 
இருக்கபடிகண்டேலுக்கு, நீயும்‌ சான்‌ ௮அகப்பட்டதுறையிலே அகப்பட்டாயாகாதே. *மைர்‌ 
தளை மலராள்மணவாளனையோ நீயும்‌ ௮சைப்பட்டது ? [கெஞ்சங்கோட்பட்டாயே] கெஞ்சு 
பதியுண்டாயாகாதே, தோற்புரையன்‌ நியே, மறுபாடுருவ வேர்ப்பற்றில்‌ கோவுபட்டாயா 
சாதே, (1) 


இசண்டாம்பாட்டு--இப்படி சாரையைப்பார்த்து வார்த்தை சொல்லா நிற்கச்‌ செய்தே, 
அறாகே நின்ற பனையிலே தங்கின அன்றிலானது வாயலகு நெகிழ்த்த வாறே கூப்பிட்டது ; 
இதினுடைய ஆர்த்தத்வறியைக்‌ கேட்டு, ' பாவியேன்‌, நீயும்‌ என்னைப்‌ போலை அகப்பட்டா 
யாகாதே?' என்கிறார்‌ : த 
கோட்பட்டசிந்தையையாய்க்‌ கூர்வாயவன்றிலே ! * 
சேட்பட்டயாமங்கள்‌ சேராதிரங்குதியால்‌ * 
ஆட்பட்டவேம்மேடோல்‌ நீயுமரவணையான்‌ * 
தாட்பட்ட தண்டுழாய்த்‌ தாமங்காமுற்றாயே. 2 
[கோட்பட்ட சிக்தையையாய்‌] ௮பஹரிக்கப்பட்ட ஹ்ருதயத்தை யுடையையாய்‌ ; 
£ அபஹ்ராதமான மாஸ்ஸு ' என்று அறிந்தபடி என்‌ ? என்னில்‌ :--௮தினுடைய அடி 
யற்ற த்வகிதான்‌ 6 நெஞ்சிழர்தது ' என்றுதோற்ற நின்றதுகாணும்‌ இவளுக்கு. [கூர்வாய 
வன்‌ திலே] - தனியரா யிறாப்பாரை இருதுண்டமாக இடவல்ல த்வநியாயிற்று. [கூர்வாய] - 
வாயென்று - வார்த்தை. அன்றியே, கூர்த்த வாயலகையுடைய என்னுதல்‌. [சேட்பட்ட 
்‌ http://acharya.org 


i பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


்‌ யாமங்கள்‌] சாத்ரியாய்‌ நெடுகுகை யன்றிக்கே, யாமங்கள்‌ தோறும்‌ கெடுகாநின்‌ றதாயித்று. 
[சேராதிரல்குதியால்‌] நெடுகுற யாமங்களில்‌ படுக்கையிற்‌ சேராதொழிர்தாலும்‌ தரிக்கலா 
மிறே, அங்கனே செய்யாதே சிதலையாகாநின்றாய்‌. [ஆள்பட்ட எம்மேபோல்‌] ரெஞ்சு 
பதியுண்டு படுக்கயைிலஞ்‌ சேராதே ரோவுபடுகைக்கு என்னைப்‌ போலே நீயும்‌ அவன்‌ திருவடி 
களில்‌ தாஸ்யபரிமளத்திலேயாகாதே அகப்பட்டது. [நீயும்‌] காட்டாரில்‌ வ்யாவ்ருத்தமாகப்‌ 
போர்திருக்றெ நீயும்‌. 4 பதிம்‌ விச்வஸ்ய * யஸ்யாஸ்மி * என்‌ றஜதினாயல்லை, மயர்வற மதிநலம்‌ 
பெற்றாயில்லை - என்தனைஉட்புகாத நீயும்‌ இப்படியாவதே ! [அரவணையான்‌ இத்யா த] - திரு 
மாலால்‌ ”' என்றநிறே ழே, இருவருமானால்‌ இருப்பது படக்கையிலேயா யிருக்குமே ; (அவ 
னும்‌ அவளுமாய்த்‌ அகைத்த தஇருத்துழாய்மாலை பெறவேணும்‌ ' என்ற அத்தையோ நீயும்‌ 
அசைப்பட்டது ? [தாள்பட்ட தண்தழாய்த்தாமம்‌] * சுடர்முடிமேல்‌ துழாயொழிய, அவர்க 
ளிருவருல்‌ கூடத்‌ துகைத்த துழாயையோ நீயும்‌ ஆசைப்பட்டது ? புழுலே தோய்த்தெடுத்‌ 
தாத்போலே பரிமளத்திலே தெரியுமே, கலம்பகன்‌ காறுமே. % தாளிணை மேலணிதண்ணம்‌ 
அழாய்‌ ”' என்றிறே தான்‌ ப்பது. தாமம்‌ - ஒளியும்‌, மாலையும்‌, [காமுற்றுயே] ஸங்கத்‌ 
தளவிலே நின்றிலையாகாதே, பெறில்‌ ஜீவித்தல்‌, பெறாவிடில்‌ : முடிதலான அவஸ்த்தையை 
ப்ராபித்தாயாகாதே, (2) 


மூன்றாம்பாட்‌்ட அன்‌ நிலினுடைய ச்‌வறிக்கு இடைர்திருக்‌தவளவிலே கடலென்‌ 
றொரு மஹாதத்த்வமாய்‌, அத தன்‌ காம்பீர்யமெல்லாம்‌ இழந்து கரையிலே வருவது கமை 
யேறமாட்டாதே உள்ளேவிழுவதாய்‌, எழுத்துஞ்‌ சொல்லும்‌ பொருளுக்‌ தெரியாதபடி. ஊமைக்‌ 
கூறனாகக்‌ கூப்பிடுவதாஇற படியைக்‌ கண்டு, £ பாவியேன்‌, நீயும்‌ ராமகுணத்தில்‌ அகப்பட்டு 
நான்பட்டது பட்டாயாகாதே ? என்கிறாள்‌. 


காமுற்றகையறவோடு எல்லேயிராப்பகல்‌ *. 

ரீமுற்றக்கண்டுயிலாய்‌ நேஞ்சுருகியேங்குதியால்‌ * 

தீமுற்றத்தேன்னிலங்கை ஊட்டினான்‌ தாள்கயந்த * 

யாமுற்றதுற்றாயோ ? வாழிகனைகடலே, ல 


8 காமுற்ற கையறவோடு கெஞ்சுருக யேங்குதியால்‌ '' என்று அவயம்‌, 
[காமுற்றகையறவோட] ஆசைப்பட்ட பொருளிழவோடே, , 66 ௨௨5 
ஆசைப்பட்ட பொருள்‌ கைபுகுராமையால்‌ வக்த இழவோடே. காமுதுகையும்‌ இழவும்‌ 
கட லுக்கின்‌ றிக்கேயிறாக்ச; ச்ருஷ்டாக்சபூதையான தனக்கு உண்டாகையாலே, : இதுக்கு 
முண்டு ' என்று அறுமித்துச்‌ சொல்னரொள்‌. [எல்லே] இரவோடு பகலோடு வாயெறக்‌ ' 
சுசறுறெபடியைக்‌ கண்டு, சன்படிச்சுப்‌ போலியாயிருக்கையாலே தோழியை ஸம்போ திக்குமா 
போலே ஸம்போ திக்றொள்‌ சதையுறவுபோலே ; * ஓதமும்‌ கானு முறங்காதிருந்தேனே என்னக்‌ 
கடவதிறே. அன்றிக்சே, எல்லே என்றது- என்னே என்று ஆச்சர்யமாகல்‌. [இராப்பகல்‌ 
நீ முத்திக்‌ கண்தயிலாய்‌] உறங்கக்‌ கண்ட இரவுக்கும்‌, உறன்காமைக்குக்‌ கண்ட பகலுக்கும்‌ 
உன்பக்கல்‌ ஒருவா? கண்டிலோமீ ! [நீ] உன்‌ காம்‌ பீர்யமெல்லாம்‌ எங்கே போயிற்று? [கெஞ்‌ 
சருகி யேங்குதியால்‌] உறக்கமின்‌ திக்கே யொழிக்தால்‌ கெஞ்சுகான்‌ அழியா திருக்கப்பெற்‌ 
ததோ? (பேற்றுக்கேற்க) ரெஞ்சழிர்து கூப்பிடாறின்றாய்‌. [தி முற்றத்‌ தென்னிலங்கை யூட்‌ 
ஒனான்‌] பாவியேன்‌, பரத்வத்திலே ஆசைப்பட மாட்டி ற்றில்லையாகாதே, ப்ரணயிநி விரஹம்‌ 
பொறுக்க மாட்டாத சக்ரவர்த்தி தருமகனை யாகாதே நீயும்‌ ஆசைப்பட்டது. தென்னிலங்கை 
முற்றத்‌ தியூட்டினான்‌. விபீஷண க்ருஹம்‌ லக்கைக்குள்‌ அன்றுபோலே. அவன்‌ அவர்களுக்‌ 
குச்‌ கூட்டிள்லாகாப்போலே, அவனகமும்‌ அவர்களகத்துக்குக்‌ கூட்டில்லைகாணும்‌ ; அவனகம்‌ - 
தாஸோஹமிறே. அன்றிக்கே, [தீமுற்றத்‌ தென்னிலங்கை யூட்டினான்‌] ராவணபயத்தாலே 
முன்பு அரைவயிறாக ஜீவித்த அக்நி, & ஒள்ளேரி மண்டியுண்ண '' என்றெபடியே வயிறு 
நிறைய உண்டு ஜீவிக்கப்‌ பெற்றதாயிற்று பெருமாளை அண்டைகொண்ட பலத்தாலே; 
ட்‌ செர்தியுண்டு தேச்‌ட்டதே '' என்னக்‌ கடவதிறே. [தாள்ஈயர்த யாமுற்றதத்ருயோ] பரம 

http://acharya.org 


முதல்‌ திருவாய்மொழி - வாயும்‌ - நான்காம்பாட்டு - கடலும்மலையும்‌ 5 


ப்சணயியான சக்ரவர்த்திதருமளு திருவடிகளை ஆசைப்பட்ட ரான்‌ பட்டது பட்டாயா 
காதே நீயும்‌. தாள்ஈயச்சாரோடு தோள்ஈயர்தாசோடு வாசியறுவதே: க்லேசப்படுகைக்கு'; 
பிராட்டியோடு ஸ்ரீபரதாழ்வானோடு வாசியற்றதிறே. [வாழி] இவ்வவஸாதம்‌ நீங்கி நீ ஜீவித்‌ 
தடுக, [கனைகடலே] வாய்விட்டுக்‌ கூப்பிடமாட்டாசே, விம்மல்பொருமலாய்ப்‌ படுகிற 
யாகாதே, கோஷிக்கற கடலே! என்னவுமாம்‌. (3) 


நாலாம்பாட்டு--காற்றன்று ஒரு வ்யாபகதத்த்வமாய்‌, அததான்‌ அபீமத விரஹவ்ய 
ஸாத்தாலே .இருக்தவிடத்‌ திலிரு ககமாட்டாதே, மடலூ ருவாரைப்போலே உடம்பிலே புழுதியை 
யேறிட்டுக்கொண்டு வடிவுதெரியா படியாய்‌, ஜ்வரஸர்நிபதிதரைப்போலே குளிர்ர்திருந்தது ; 
அத்தைப்பார்த்து, (நீயும்‌ சான்‌ பட்டது பட்டாயாகாதே ' என்கிறாள்‌. 


கடலும்மலையும்விசும்பும்‌ தழாயேம்போல்‌ 4 

சுடர்கோளிராப்பகல்‌ துஞ்சாயால்‌ தண்வாடாய்‌ ! * 

அடல்கோள்படையாழி அம்மானைக்காண்டான்ரீ & 

உடலம்நோயுற்றாயோ ? ஊழிதோறாழியே. 4 


[கடலும்‌ மலையும்‌ விசும்பும்‌ அழாய்‌] 4 காரார்‌ திருமேனி காணுமளவும்போய்‌ '' 
என்று க்ஷீராப்தியோடு திருமலையோடு பரமபதத்தோடு வாசியறத்‌ தேடுவார்க்குப்‌ போலியா 
யிருக்கிறபடி. * ஊராயவெல்லாமொழியாமே தேவோர்க்குப்‌ போலியா யிருக்கிறபடி. (தேள 
வநாநி கிரீம்ச்சைவ ஸரிதச்ச ஸராம்ஸிச, ரிகிலேஈ விசிந்வாநேள ஸீதாம்‌ தசரதாத்மஜேள) % 
என்‌ ற்‌ தேடிச்‌ திரிக்தவர்களுக்குப்‌ போலியாயிராநின்றது, (ஸீதாம்‌)- ( தேடிக்கண்டிலோம்‌ ?' 
என்று அறியிருக்கலாம்‌ விஷயமன்ற, (தசரதாத்மஜேள) தேடப்பிறக்தவர்களல்லர்‌ ; அவர்‌ 
கள்‌ ஜீவிக்கை யென்‌ று ஒரு பொருளுண்டோ ? இத்தால்‌ - சென்று அற்ற தென்றபடி, [கடல்‌ 
இத்யாதி] அபரிச்‌ிக்சமான கடல்‌, நிர்ளிவரமான மலை, அவகாசப்ரதாகம்‌ பண்ணுகிற அகா 
சம்‌, அன்றியே அச்சமான அகாசம்‌, [எம்போல்‌ சுடர்கொளிராப்பகல்‌ அஞ்சாயால்‌ தண்வா , 
டாய்‌] ஜவரஸர்கிபதிதரைப்போலே சென்றற்றாயாகாதே என்னைப்போலே. சுடரென்று - 
ஆதித்யன்‌, சுடர்கோள்பட்ட தென்றது - ஆதித்யன்‌ அஸ்தமித்த இரவோடு, சுடரை 
யுடைத்தான பகலோடு வாசியற உறங்குதிறிலை ; குளிர்ந்த வாடாய்‌ ! [அடல்கொள்‌ இத்யாதி] 
அடலென்ற மிடுக்கு. எதிரிகள்‌ மிட்க்கைக்கொள்ளுகை யென்னுதல்‌, தான்‌ மிடுக்கையுடைத்‌ 
சாயிருக்குமென்‌ னுதல்‌, (ஏதத்‌ வ்ரதம்‌ மம) என்‌ றவள வன றிக்கே, அச்ரிதார்த்தமாக அஸத்ய 
ப்‌சதிஜ்ஞனைவஜோரைத்தளவும்‌ அசுப்பட்டாயாகாதே. பாரதஸமசத்திலே சக்ரோத்தாரணத்தி 
னன்று அர்ஜுன்‌ இளைத்துக்‌ கைவாங்கெ வாறே, பண்ணின ப்‌ரதிஜ்ஞையை அழித்துத்‌ திரு 
வாழியைக்கொண்டு ஸ்ரீபீவ்மரைத்‌ தொடர்க்தானிறே, (ஏஹ்யேஹி) கெட்டோடுறெவன்‌ 
பிற்காலித்து நின்று  எங்களம்மை ராயனார்‌ மாறிமாறி யிடுகிற அடி யிறாக்கிற ௮ழகென்‌ ? ' 
என்றான்‌. (புல்லாம்புஜபத்ரநேத்றற என்றும்‌ அணைமறுத்தால்‌ சேதமென்‌ ? சிறிச்சிவக்த 
கண்ணழகைக்‌ காணப்‌ பெற்றால்‌,  (ப்ரலஹ்ய மாம்‌ பாதய) * ஆயுதமெடேன்‌ ' என்ற நீர்‌ 

உயுசமெடுச்தாலும்‌ அடியேன்‌ கையில்‌ ஆயுத மிருக்சில்‌ தோலேன்‌ ; அயுதத்தைப்‌ போகடச்‌ 

சால்லித்‌ தலையறுத்தருளீர்‌. (லோகநாத) உமக்கும்‌ வீரத்துக்கும்‌ தோலேன்‌ ; முதன்மைக்‌ 
குத்‌ தோற்பன்‌. [அடல்கொள்படையா[நி] மீடுக்கையுடைத்தான படையா திருவாழி, 
[ஆழிபம்மானை] கையிலே திருவா மியையுடைய ஸர்வேச்வரனையாகாதே நீயும்‌ காண ஆசைப்‌ 
பட்டது? [நீயுடலம்ரோயுற்றுயோ] ப்சத்யுபகாரநிரபேச்ஷமாக உபகரிக்கும்‌ நீ, ஸர்வரக்ஷக 
மான சரீரத திலே கோவுவரும்படி பட்டாயாகாதே என்கிறாள்‌. ஸஞ்சசரம்‌ இதுக்கு நியதஸ்வ- 
பாவமிறே. [ஊ।[ரிதோறாழியே] கல்பர்தோறும்‌ கல்பர்தோறும்‌. கோவுபடாநித்கச்செய்தே 
தலிராதபடி சரீரார்தமான நோவுகொண்டாயாகாதே, காலம்‌ மாறிவரச்செய்தேயும்‌ நோவு 
மாருத எகரூபமாய்ச்‌ செல்லுறெபடி. (4) 


ய http://acharya.org 


டு பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


அஞ்சாம்பாட்டு- அவ்வளவிலே ஒரு மேகமாணு கரைந்து நீராய்‌ விழப்புக்கது ; 
நீயும்‌ அவனுடைய வீரோதிநிரஸர ணை தத்‌ அகப்பட்டாயாகாதே ? ' என்றாள்‌. 


ஊழிதோறாழி உலகுக்குகீர்கோண்டு 4 

தோழியரும்யாமும்போல்‌ நீராய்நேகிழ்கின்ற * 

வாழியவானமே : நீயும்‌ மதுசூதன்‌ * 

பாழிமையிற்பட்டு அவன்‌ கண்பாசத்‌ தால்கைவாயே, 5 


[ஊழிதோ றன நி - மீராய்ரெடிழ்கனெ ற] கல்பந்தோறும்‌ கல்பக்தோறும்‌ நீராய்‌ நெகிழ்‌ 
இன்த, [உலுக்கு ரிர்கொண்டு] லோகமடங்க வெள ளமி௨வேண்டும்படி மீல்‌ குகசந்கு 
கொண்டு, உனக்கு ஈல்ல நிதர்சாமுண்டு. [தோழியரும்யாமும்போல்‌] என்‌ இழவுக்கு ஈ எம்‌ 
மின்முன்‌ அவனுக்கு மாயுக்‌ தோழிமாரையும்‌ என்னையும்‌ போலே. [நீராய்ரெிழ்ன்‌ ற] 
கரைந்து நீராய்விமுகிற, [வாழிய] ஜகத்‌ அக்கு உபகாரகமாயிருக்கிற நீ உன்னுடைய கண்ண 
நீர்‌ 8ங்‌க வாழ்க்திடுக. [வானமே] மேகத்தைச்‌ சொல்லுதல்‌, ஆகாசத்தைச்‌ சொல்லுதல்‌. 
௮ இஸூக்ஷ்மமான அகாசம்‌ நீரை முகந்துகொண்டு சிதறி உருக நீராய்‌ விழுறெதென்‌ று நினைக்‌ 
இரறாள்‌. வான மென்று மேகத்துக்குப்பேர்‌ : 4 வான்கலர்தவண்ணன்‌ '' என்றதறே ; 4 வானம்‌ 
வழங்காதெனின்‌ '' என்றானிறே தமிழனும்‌. [ரீயும்‌] லோகோபகாரகமாக வடிவுபடைத்த 
நீயும்‌. [மதுசூதன்‌ இத்யாதி] விரோ திநிரஸாசிலனான வனுடைய வீரகுணத்திலே அகப்பட்டு, 
அவன்‌ பக்கலுண்டான கசையாலே ஜீளிக்கவும்‌ மாட்டாதே முடியவும்‌ மாட்டாதே கோவுபடகி 
ருயாகாதே. பாழிமை - பலம்‌ ; இடமுடைமை யென்றுமாம்‌. [அவன்கண்‌ பாசத்தால்‌] 
அவன்பக்கல்‌ நசையாலே. விஷயாதுகூலமாயிறே ஈசை இருப்பது ; எவ்வள வு நசையுண்டு, 
அவ்வளவும்‌ கைவுஉண்டாமி£ற வ்யதிரேகத்தில்‌. [கைவாயே] ரைவே பலம்‌. ] 


ஆரும்பாட்டு--மேகத்‌ தினருகே கலாமாத்ரமான சந்த்ரன்‌ தோற்றினான்‌ ; அவனைப்‌ 
பார்த்து  உன்வடிவில்‌ எ ழிலிழர்தாயாகாதே ' என்கிறாள்‌, 


நைவாயவேம்மேபோல்‌ நாள்மதியே ! ரீயிந்காள்‌ 4 

மைவானிருளகற்றாய்‌ மாழாந்துதேம்புதியால்‌ * 

ஜஐவாயரவணைமேல்‌ ஆழிப்பேருமானார்‌ * 

மெய்வாசகங்கேட்டு உன்மேய்ந்ரீர்மைதோற்றாயே. 6 


[வாய ம்மேபோல்‌ | சைவையுடைய எங்களைப்போலே யென்னுதல்‌, கைவுதான்‌ 
டல்‌ வுகொண்டாற்போலே யென்னுதல்‌. (* ஸபங்காம்‌ %) பூமியில்‌ நின்றும்‌ தோற்றின 
பாதுபோலே யிருந்தாள்‌. (% அநலங்காராம்‌ *) அ த்தையழித்‌.து ஒப்பிக்குமவர்‌ அஸந்நிதி 
யாலே ஒப்பனை ய (நிர இருக்காள்‌. (௩ விபத்மாமிவ பத்மிநீம்‌ *) * பெருமாள்‌ வந்தாலும்‌ இவ 
வாச்சயத்தை யண்டாக்க வொண்ணாது ' என்னும்படி. முதலிலே தாமரைகுடிபோன பொய்‌ 
கைபோலே யிருந்தாள்‌. (% அவ்யக்தலேகாமிவ சந்த்ரலேகாம்‌ %) போய்த்தேய்ர்தற்றபடிக்கும்‌ 
வைவர்ண்யத்தக்கும்‌ நிதர்சசமாகச்‌ சொல்லுறது, (* பாம்ஸுப்ர திக்தாமிவ ஹேமலேகாம்‌ *) 
ட ஏற்சரக்ாக்கு வசத அமுக்கு ' என்று தோற்ற இருந்தாள்‌. (* க்ஷ தப்ரருடாமிவ பாணலே 
காம்‌ 2) அம்புவாய்‌ உள்ளேடக்கப்‌ புறம்பே ஸமாதாறம்பண்ணினாதபோலே ₹ அகவாயில்‌ 
இழவுபெரிது ' என்று தோற்ற இருந்தாள்‌.  (* வாயுப்ரபக்காமிவ மேகலேகாம்‌ *) பெருவ்‌ 
காற்ருலே சிதற அடியுண்ட மேகசகலம்போலேயிருந்தாள்‌. [சாள்ம தியே ] நாளால்‌ பூர்ண 
னை சந்த்ரனே ! பண்டு பூர்ணனாகக்கண்டூவைக்குமே. [காள்‌ மதியே] “ நாட்பூ ”' என்னுமா 
போலே இளமதி யென்‌ றமாம்‌. [8] தர்சநீயனான நீ [இக்காள்‌ | இக்காலம்‌. [மைவானிருன 
கற்ரூய்‌] இப்படி ருறையற்றிருக்கக்கடவ நீ இக்காலத்திலே வர்தவாறே ஆகாசத்தில்‌ கறுத்த 
இருளைப்‌ போக்‌கமாட்டுகிறிலை யென்னுதல்‌, கறுத்து வலிதான இருளைப்‌ போக்கமாட்டுகிறிலை 
யென்னுதல்‌. எ தரி எளியனானால்‌ சத்ருக்கள்கூடநின்‌ றஉறுமுமாபோலே மேலிடாநின்‌ ற.க. 
ஸஹாவஸ்த்தாசம்‌ உண்டாகாநின் றத ! [மாழாந்துதேம்புதியால்‌] ஓளிமழுங்கிக்‌ குறைர்திரா 
http://acharya.org 


முதல்‌ திருவாய்மொழி - வாயும்‌ - ஏழாம்பாட்டு - தோற்நேம்‌ ர ச! 


நின்றாய்‌, [ஐவாய்‌ இத்யாதி] அவருடைய பெரும்பொய்யிலே அகப்பட்டா யாகாதே நீ, 
6 தம்பாம்புபோல்‌ சாவுமிரண்டூளவாயித்று * என்கிறபடியே, தமக்குப்‌ பொய்சொல்ல ஒருவா 
யுண்டாஇல்‌, தம்‌ பரிகசத்‌. துக்கு அஞ்சு வாயுண்டு. அவனுக்குப்‌ பள்ளித்தோழமை பலித்த 
படி. [ஆழிப்பெருமானார்‌] அல்லாத பரிகரமோதான்‌ ஈன்றாயிருக்றெது | தாம்‌ பகலை இச 
வாக்க நினைக்கில்‌, அதுக்குப்‌ பெருநிலைநிர்கும்‌ பரிகரம்‌. பேறு அவர்களாலேயானால்‌, 
இழவிலும்‌ இன்னாதாக ப்ராப்தியுண்‌ டென்கை, [பெருமானார்‌] அவர்களுக்கும்‌ தம்பக்கலிலே 
பொய்யோத வேண்டும்படி. பொய்யால்‌ பெரியவர்‌, “ பொய்ச்நம்பி புள்ளுவன்‌ கள்வம்‌ 
பொதியறை '' என்னக்கடவதிறே. “ அழிப்பெருமானார்மெய்வாசகம்‌ '' என்னவே பொய்‌? 
என்று ப்ரஹித்தமாயிருக்கும்போலேகா ணும்‌, பொய்யென்னாதொழிவானென்‌ ? என்னில்‌ ; 
ட பொய்‌ * என்னில்‌ - காட்டார்‌ பொய்யோபாதியாமே. அவர்‌ ஃ ஏதத்‌ வ்ரதம்‌ மம * என்ற 
வார்த்தை கேட்டே நீயும்‌ இப்படி அகப்பட்டது. இப்போது உதவாமையாலே “ பொய்‌ ' என்றி 
ருக்கறாளிறே. ராமாவதாரத்தில்‌ மெய்யும்‌ ' க்ருஷ்ணாவதாரத்‌ தில்‌ பொய்யுமிறே ஆச்ரிதர்க்‌ 
குத்‌ தஞ்சம்‌. [உன்மெய்ந்நீர்மை தோற்றாயே] உன்வடிவில்‌ எழில்‌ இழர்தாயாகாதே ; 
தர்சநீயமான தண்ணளியேயாய்‌ லோகோ பகாரகமான உன்னுடம்பினொளியையாகாதே 
இழந்தது. (9) 

ஏழாம்பாட்ட-மதிகெட்டவாறே அந்தகாரம்‌ வந்துமேலிட்ட தென்றொள்‌. [தோற்‌ 
ரோம்‌ இத்யாதி] மும்‌ மேலும்‌ போருறெபடியொழிய, சப்தஸ்வாரஸ்யத்தைப்‌ பற்ற 
எம்பெருமானார்‌' அருளிச்செய்தபோருவ தொன்றுண்டு ; அம்மக்கியம்மாளும்‌ அத்தையே 
நிர்ப்பர்தித்துப்போரும்‌. அதாெது தான்‌, பிரிவா த்றாதார்‌ சேகர்‌ கூடக்‌ கட்டிக்கொண்டு 
கூப்பிடாநிற்க, இருள்‌ வந்து முகத்தை மறைக்க, அத்சைப்பார்த்‌.து,  ஆற்றாமைக்குப்‌ போக்கு 
விட்டு தரிக்கவொட்டாதே நீ வரக்து ஈலியக்கடவையோ ? ' என்கிறாள்‌. 

்‌ எம்மேபோல்‌ ”' என்றெ பதார்த்தங்களையெல்லாக்‌ கூட்டிக்கொண்டு சொல்லறது, 


தோற்றோம்மடநேஞ்சம்‌ எம்பெருமான்‌ நாரணற்கு * எம்‌ 
ஆற்றாமைசோல்லி அழுவோமைர்நடூவே * 

வேற்றோர்வகையில்‌ கொழுத னய * 

மாற்றாண்மைரிற்நியோ ? வாழிகனையிருளே ! . 7 


[தோற்றோம்‌ மடரெஞ்சம்‌] பகவத்விஷயமென்றால்‌ விடமாட்டாதபடி சபலமான 
செஞ்சையிழக்தோம்‌ ; அன்றியே, பவ்யமான ரெஞ்சை யிழர்தோ மென்னுதல்‌. [எம்பெரு 
மான்‌ ஈாரணற்கு] கெவோய்‌, வகுத்தவிஷயத்‌ இிலேயன்றோ காங்கள்‌ நெஞ்சிழர்தது? 6 தன்‌ 
னுடைமை '' என்றால்‌ வத்ஸலனாயிருக்கு மவனுக்கன்றோ இழந்தது ; ஸுலபனுக்கு என்று 
மாம்‌. [எம்‌.ஆற்ருமைசொல்லி யழுவோமை] ஆற்றாமையுடையார்‌, தந்தாம்‌ ஆற்றாமைசொல்லிக்‌ 
கூப்பிடக்கடவதன்றோ ? நாங்கள்‌ பெறப்புகுதறதொருப்‌்ரயோஜா முண்டாய்‌ £ அத்தை விலக்கி 
சாம்‌ பெறவேணும்‌ ? என்றுதான்‌ செய்கிறாயன்றே. அவனைப்பெறவோ ? போனகெஞ்சைப்‌ 
பெறவோ ? எங்களாத்ருமையாலே அழப்பெறோமோ  [நீஈடுவே] அல்லா தவந்‌.றுக்கு உள்ளது 
அமையாதோ உனக்கு ? அவனையொழிக்த ஈம்மில்‌ காம்‌ சமுத்தைக்கட்டிக்கொண்டு இடந்து 
கூப்பிடுகையொழிய பாத்யபாதசபா வமுண்டோ ? ஈலிகைக்கு ஒரு ஹேதுவின்றிக்கே 
யிருக்கச்செய்தே. [வேற்றோர்‌ வகையில்‌ கொடிதாய்‌] வேத்ரோருண்டு சத்ருக்கள்‌ ; வகையுண்டு 
அவர்கள்‌ ஈலியும்‌ ப்ரகாரம்‌ ; அதிலுங்‌ கொடிதாக நலியாநின்றாய்‌. சத்ருக்களானாலும்‌, கோவு 
பட்டாரை 4 ஐயோ ! ! என்னவன்‌ 3௫ அடூப்பது ; [எனை யூழிமாற்றாண்மைநிற்றியோ] கால 
துத்த்வழுள்‌ எதனையும்‌ சாத்ரவத்திலே நிந்கக்கடவையோ ? சாவணாதிகள்‌ பிரித்தவித்தனை, 
கூப்பிடப்‌ பொறுத்தார்கள்‌ $ நீர்மையுடையார்‌, * ஸஞ்ஜாதபாஷ்ப: * என்று கண்ணநீரை விழ்‌ 
விட்டார்கள்‌ ; ரீர்மையுடையார்‌ படியும்‌ கண்டிலோம்‌, சத்ருக்கள்படியும்‌ கண்டிலோம்‌, உன்‌ 
னது வ்யாவ்ருத்தமாயிருர்ததீ ! [வாழி] காதுகரை “ உடன்பிறந்திர்‌ ' என்னுமரபோலே, 
[கனையிருளே] செறிர்தவிருளே யென்னுதல்‌; களையிருள்‌ - கனைத்துக்‌ கொண்டு செருக்கி 
வருறெ இருளே யென்னுதல்‌. அலறியே, ப்ரகரணத்தோடே சேர்ச்த பொருளாவது தமஸ்‌ 

http://acharya.org 


௪ 


8 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி-ஈடு - இரண்டாம்‌ பத்து 


ஸென்று ஒரு பதார்த்தமாய்‌, 6 அதுதான்‌ ஒளிமழுங்கி அடங்கியிருக்கை ஸ்வபாவம்‌ ' என்று 
அறியாதே, அபிமதவிச்லேஷத்தாலே ஒளிமமுங்கி வாய்விட்டுக்‌ கூப்பிடவும்மாட்டாதே ரோவு 
படூகிறபடியைக்‌ கண்டு, : உன்‌ இழவு கனத்‌இிருக்தத !' என்றொள்‌. வதுத்தவிஷயத்‌ திலே காமெல்‌ 
லாம்‌ நெஞ்சீழக்து கூப்பிடாநிற்க, நீ உன்‌ஆற்றாமையைக்‌ காட்டி ஈலியாநின்றாய்‌ ; உன்‌ அவ 
ஸாதம்‌ நீங்கி நீ ஜீவித்திடுகவென்கிரள்‌. (0) 

எட்டாம்பாட்டு அவ்விருளுக்‌ கு இருப்த்து அங்கேஇங்கே ஸஞ்சரியா நிற்க, இருள்‌ 
செறிக்தாற்போலே யிருப்பதொரு கழியிலே சென்று இழிந்தாள்‌ ; அது மடலெடுப்பாரைப்‌ 
போலே கெட்டோடாரிற்குமே ; பாவியேன்‌, சகடாஸுரநிரஸாம்‌ பண்ணின அச்செயலிலை 
நீயும்‌ அகப்பட்டாயாகாதே யென்‌ இருள்‌. 


இருளின்‌ திணிவண்ணம்‌ மாரீர்க்கழியே ! போய்‌ * 

மருளுற்றிராப்பகல்‌ 'துஞ்சிலும்ரீ துஞ்சாயால்‌ * 

உருளுஞ்சகடம்‌ உதைத்தபேருமானார்‌ * 

அருளின்‌ பேருநசையால்‌ ஆழாந்துகொந்தாயே, 8 

[இருளின்‌ இணிவண்ணம்‌] அச்சமான இருள்‌. வெளிருன இருளன்‌ றிக்கே, இருளின்‌ 

புறவிதழை வாங்க வயிரத்தைச்‌ சேரப்பிடித்தாற்போலே யிராநின்‌ றதா. இருளின்‌ திணிபோலே 
யிருக்கற்‌ நிறத்தை யுடைத்தாய்ப்‌ பெருநீசையு முடைத்தான கழியே ! [போய்மருளுற்ற] 
மிகவும்‌ அறிவுகெட்ட. மயர்வற மதிஈலமருளப்பெற்றார்‌ ௮ நிவுகேட்‌ டுக்கும்‌ அவ்வருசேயா 
யிராநின்றதீ ! உன்‌ அ றிவுகேடு! [இராப்பகல்‌ இத்யாதி] காலத்துக்கு ஓரெல்லை காணிலும்‌ உன்‌ 
ஆற்றாமைக்கு ஒரெல்லை காண்‌இறிலோம்‌. [உருளும்சகட முதைத்த] காவலாகவைத்த சகடந்‌ 
தானே அஸுராவேசத்தாலே ஊர்ந்துவர, தாயுங்‌ கூடஉதவாத ஸமயத்‌ திலே முலைவரவுதாழ்த்‌ 
அச்‌ சீறிநிமிர்த்த திருவடிகளாலே முடித்து, (ஜகத்துக்கு சேஷியைத்தற்த உபகாரகன்‌ ப்ரணயி 
நிக்கு உதவானோ ?' என்னும்‌ ஈசையாலே, [அருளின்‌ பெருஈசையால்‌] அருளின்‌ கன த்துக்குத்‌ 
தக்கபடியிறே ஈசையின்‌ கனம்‌ இருப்பது, [ஆழார்துநொர்தாயே] தரைட்பட்ட கோவுபட்டா 
்‌ யாகாதே. உ 0 (8) 
ஒன்பதாம்பாட்‌ட- ௮க்கழிக்கு ஒருகரை காணமாட்டாதே மீண்டூவேந்து படுக்கையிலே 
விழுந்தாள்‌ ; அங்கு எரிற விளக்கைக்‌ சண்டாள்‌ ; அது உடம்பில்‌ கைவைக்கவொண்ணாக 
படி. விரஹஜ்வரம்‌ பற்றி எரியாநின்றது ' என்று அத்தைப்பார்த்து நீயும்‌ சோவுபட்டாயா 
காதே யென்கி}ுள்‌. 2 

நோந்தாராக்காதல்கோய்‌ மேல்லாவியுள்ளுலர்த்த 4 

நந்தாவிளக்கமே ! ரீயுமளியத்தாய்‌ * 

சேந்தாமரைத்தடங்கண்‌ சேங்கனிவாயேம்பேருமான்‌ * 

அந்தாமத்தண்துழாய்‌ ஆசையால்வேவாயே, 9 


[சொக்து இத்யாதி]  ரோவ ' என்று புக்கால்‌, சொத்து தலைக்கட்டக்கடவதன்‌ நிக்கே 
யிருக்ற ப்ரேமவ்யாதியான த, தொட்டார்மேலே தோஷமாம்படி ம்ருத வாயிருக்கற அத்மா 
வைக்‌ குருத்துவற்ராக உலர்த்த. [மெல்லாவி] பகவத்குணாறபவத்தாலே நைந்திருக்கை. 
காற்றுப்படப்‌ பொருஇருக்கை. [ஈந்தாவிளக்கமே] ஜ்வாலாபேதா அமா௩மிருக்கி பார்க்கிறா 
என்றே, ஸர்தாஈவிச்சேதமின்‌ நிக்கே உருவ சோவுபடுரொயாகாதே. [நீயும்‌ அளியச்தாய்‌ ] 
நாட்டுக்குக்‌ கண்காட்டியான நீ படும்பாடே இது ! [அளியத்தாய்‌] அருமந்த நீ; பரார்த்த 
மான உடம்பிலே உனக்கு கோவுவருவதே ? [செர்தாமரைஇத்யாதி] * பதிஸம்மாரிதா 
ஸீ தா பர்த்தாரமஸிதேகஃணா % என்ற பேறு பெறவேணும்‌ ' என்றத்தையோ நீயும்‌ ஆசைப்பட்‌ 
டது ? [செர்தாமரைத்‌ தடக்கண்‌] முகத்தைப்‌ பார்த்துக்‌ குளிரரோக்கினபோசைத்‌ திருக்கண்‌ 
களில்‌ செவ்வி சொல்லுகிறது. [செங்களிவாய்‌] இன்சொல்‌ சொல்லகிறபோதைத்‌ இரு 
வதரத்இல்பழுப்பைச்‌ சொல்லுறது. ன்றால்‌” எண்று இத்யாதி] * கோக்காலும்‌ ஸ்மிதத்‌ 

ட p://acharya’org 


முதல்‌ திருவாய்மொழி - வாயும்‌ - பத்தாம்பாட்டு - வேவாராவேட்கை 9 
தாலும்‌ என்னை அரந்யார்ஹையாக்‌ னெவனுடைய அழயெ திருத்துழாய்மாலை பெறவேணும்‌ ”. 
என்னும்‌ ஆசையாலே, [வேவாயே] உக்கக்‌ கானுக்கு உளையக்கடவ உன்னுடம்பே நெருப்பாக 


வேுயாகாதே. ,.. ர்‌ a து se க (9) 


பத்தாம்பாட்டு--இவளவஸா.த மெல்லாம்‌ இர வர்து ஸம்ச்லேஷித்த எம்பெருமானைக்‌ 
குறித்து, * இனி ஒருகாளும்‌ என்னை விடாதொழிப வேணும்‌ ' என்கிறார்‌. 


வேவாராவேட்கைரோய்‌ மேல்லாவியுள்ளுலர்த்த * 

ஓவாதிராப்பகல்‌ உன்பாலேவீழ்த்‌ே தாழிந்தாய்‌ % 

மாவாய்பிளந்து மருதிடைபோய்மண்ணளந்த * 

முவாமுதல்வா ! இனியேம்மைச்சோரேலே, 10 


[வேவாராவேட்கைரோய்‌] 6 வேவ ' என்று தொடங்கினால்‌, ஒருகால்‌ வெந்து தலைக்‌ 
கட்டமாட்டாதாயிற்று, அல்லாதவைபோலன்‌ நிக்கே, 'ப்சேமவ்யாதிக்கு உள்ளதொன்றா 
யிற்று இதுதான்‌.  [மெல்லாவி] சரிசத்திலுண்டான ஸளெளகுமார்யம்‌, ஆத்மாவிலுமுண்டா 
யிருக்கெதாயிற்று இவர்க்கு, [உள்ளுலர்த்த] * கூடோக்கிரிவ. பாதபம்‌ * என்கிறபடியே, 
உள்ளேபிடித்துப்‌ புறம்பே வர வேவாநின்றதாயிற்று, அதா ஹ்யமாயிருப்பது கேவலாக்‌இநியாகி 
லிறே. * மஹதா ஜ்வலதா நித்தியமக்கிநோவாக்கிபர்வத: * என்று வெர்தவிடமே விறகாக 
வேவாநின்றது. [ஓவாது இராப்பகல்‌] வேவாசாவேட்கைகோய்போலே இராப்பகல்‌ ஓவா 
தொழிறெபடி. [உன்பாலே வீழ்த்‌ தொழிந்தாய்‌] அகப்பட்டார்க்கு மீளவொண்ணாச உன்‌ 
பக்கலிலே விழவிட்டுக்கொண்டாய்‌ என்னுதல்‌ ; [| உன்பாலே வீழ்த்த] உன்‌ பக்கலிலே 
விழவிட்டுக்கொண்டு. [ஒழிக்தாய்‌] முகங்காட்டாதே கடக்கநின்று யென்னுதல்‌. [மாவாய்‌ 
இத்யாதி] கேசிவாயை அநாயாஸேக கிழித்த, யமளார்ஜுஈங்களின்‌ நடுவே போய்‌, மஹா 
பலி அபஹரித்துக்கொண்ட பூமியை எல்லை£டர்து மீட்டுக்கொண்டு, இப்படி உபகாரங்‌ 
களைப்‌ பண்ணி பினனையும்‌ ஒன்றும்‌ செய்யா தானாய்க்‌ குறைப்பட்டு, இவற்றினுடைய ரக்ஷணத்‌ 
இலை உத்யுக்தனாயிருக்குமவனே! இப்படியெல்லாம்‌ செய்யச்செய்தேயும்‌ இன்க்‌ செய்யா 
தாரைப்போலே ஜசுத்ஸ்ருஷ்ட்யா களைப்‌ பண்ணினவனே ! [இனியெம்மைச்‌ சாரேலே] கேசு 
தொடக்கமான விசோதிகளைப்‌ போக்னொற்போலே தம்விரோ தியையும்‌ போக்கி அவன்‌ வந்து 
முகங்காட்டச்‌ சொல்லுகிறாசாதல்‌ ; தம்முடைய ஆபத்தின்‌ கனத்தாலே “ வந்து முகங்காட்‌ 
டும்‌' என்னும்‌ விச்வாஸத்தாலே சொல்லுகிறாளாதல்‌. [இனி] * புத்த்வா காலமதீதஞ்ச 
முமோஹ பரமாதுர: * என்னுமாபோலே, முன்‌ புள்ள காலம்‌ இழர்ததாகிலும்‌ இனிமேலுள்ள 
காலம்‌ இவ்வஸ்‌ அவைக்‌ கைவிடாதொழிய?2வனும்‌ ; ( போனகாலத்தைமீட்கவொண்ணாது ' 
என்ற அதுக்கு சோ௫க்கிறார்‌. ௬ நமே து:கம்‌ ப்ரியா தூரே * என்னுடைய ப்ரியையான வள்‌ 
அராாத்திலே இருக்றொளென் று அ துக்கு சோடிக்கறேனல்லேன்‌ : அது ஒருபயண மெடுத்து 
விடத்தீரும்‌. *௩மே து:கம்‌ ஹ்ருதேதி வா* வலிய ரக்ஷஸ்ஸாலே பிரீவுவர்ததென்று 
அதுக்கு சோடிக்றேனல்லேன்‌ ; அது அவன்‌ தலையை அறுக்கத்‌ இரும்‌. * ஏததேவானுசோ 
சாமி * இதுஒன்றுமே எனக்கு சோகரிமித்தம்‌ : * வயோஸ்யாஹ்யதிவர்த்ததே * போனபரு 
வம்‌ இப்பால்‌ மீட்கவொண்ணாதிறே. ... பழ சகல்‌ னன 10) 


பதினோம்பாட்டு--நிகமத்தில்‌, இத்திருவாய்மொழி கற்றார்‌, கண்ணால்கண்டதெல்‌ 
லாம்‌ பகவதலாபத்தாலே கோவுபடுகிற ஸம்‌ ஸாரத்திலே- யிருந்து நோவுபடாதே, கண்டாரெல்‌ 
லாம்‌ பமவல்லாபத்தாலே களித்துவர்த்‌ திக்கும்‌ நாட்டிலே புகப்பெறுவ ரென்இிறார்‌. 


சோராதவேப்போருட்கும்‌ ஆ தியாஞ்சோதிக்கே * 
ஆராதகாதல்‌ குருகூர்ச்சடகோபன்‌ ஃ 
ஒராயிரஞ்சோன்ன அவற்றுளிவைபத்தும்‌ % 


ரரார்‌ ர்கண்டீர்‌ வைகுந்தம்திண்ணனவே. ர 
சோரார்விடார்‌ ண்டர்‌ க்க அண்‌ ்‌ 


10 .. பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி - இரண்டாம்‌ பத்து 
[சோராத எப்பொருட்குமாதியாஞ்சோ இக்கே] இவ்வளவிலே வந்து இவரோடே 


கலந்து இவரை உளராச்குகையாலே, ஒன்றொழியாதபடி ஸகலபதார்த்தங்களுக்கும்‌ ஈச்வரனு 
மாய்‌ ; இவரோடே வர்துகலந்து அத்தாலே உஜ்ஜ்வலனுமாயிருந்தான்‌ இவர்க்கு வந்து 
முகங்காட்டுவதற்குமுன்பு ஸர்‌2வச்வரத்வமும்‌ அழிந்ததுபோலே கிடந்தது ; இவரொருத்‌ : 
தரையும்‌ சோரக்கொடுக்கவே ஸர்வேச்வரத்வம்‌ ௮ ழியுமிறே. இவரிழவுதீர வந்து முகங்காட்‌ 
டினபின்பு எல்லாப்பொருட்கும்‌ நிரவாஹகனானான்‌. [சோதிக்கே] பேறிழவுகள்‌ இவர.தன்‌ 
றிக்கே, தன்னது ' என்னுமிடம்‌ வடிவில்‌ புகரிலே தோற்றாநின்‌ றது. * க்ருதக்ருத்ய: * என்னும்‌ 
படியானான்‌. [ஆராதகாதல்‌] இத்திருவாய்மொழிீயால்‌ சொல்லிற்றாயிற்று, கண்ணால்கண்ட 
பதார்த்தக்களுமெல்லாம்‌ பகவதலாபத்தாலே தம்பைப்போலே கோவுபட$கிறன வாகக்கொண்டு, 
அவற்றுக்குமா கத்‌ தாம்‌ கோவுபடூம்படியான இவருடைய அபிநிவேசமரயிற்று, [காதல்குரு 
கூர்ச்சடேகோபன்‌] காதலையிட்டாயிற்று இவரை நிரூபிப்பது. தம்படிசொல்லும்போதும்‌ 
தாமே சொல்‌ லவேனுமே. [சொன்ன] இக்காதலோடேயாயித்று ஆயிரம்‌ அருளிச்செய்தது. 
[அவற்றுளிவைபத்தும்‌|. அல்லாதவை ஒருதலையாக, இது ஒருதலையாம்படி. அக்கா தலை முக்த 
கண்டமாகச்சொன்ன திருவாய்மொழியாயிற்று இத, [இவைபத்தும்‌ சோரார்‌ விடார்கண்‌ 
டீர்‌ வைகுந்தம்‌] இங்கேயிருக்து, கண்ணுக்கலக்கான பதார்த்தங்களடங்கலும்‌ பகவதலாபத்‌ 
தாலே கோவுபடுறனவாக ௮ .அஸக்‌திக்குமவச்கள்‌, இவ்விருப்பைவிட்டு, கணணால்கண்டா 
சடங்கலும்‌ பகவல்லாபத்தாலே களிக்கும்‌ நித்யவிபூ தியை விடாதே நித்யாஅபவம்பண்ணப்‌ 
பெறுவர்கள்‌. கண்டீரேன்று கையெடுத்தக்‌ கூப்பீடுகளுர்‌, [திண்ணவே] இதுஸஙரிச்சிதம்‌. 
இவ்வருகே ெரைப்பற்றிச்‌ சொல்லித்றோரர்த்தமாஇலிறே ஸம்சயளிபர்யயங்க ளுள்ள அ, பக 
வத்ப்ரபாவத்தைப்பற்றிச்‌ சொன்னதாகையாலே இஅதனக்கு எங்கேனும்‌ சபதம்பண்ணலாம்‌. 
முதற்பாட்டிலே தொடங்‌, சாரைதொடக்கமாக, அன்றில்‌ கடல்‌ காற்று மேகம்‌ சந்திரன்‌ 
இருள்‌ கழி விளக்கு இப்‌ 'தார்த்தங்களைக்‌ குறித்து அனசோக௫த்து மிகவுக்தளர்க்தவளவிலே 
வன்‌ வந்து முகங்காட்ட $ இனி என்னைவிடாதொழிய?வணும்‌ " என்று, இத்திருவாய்‌ 
மொழி கற்றார்க்குப்‌ பலத்தைச்‌ சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌.. ல க (11) 


்‌ வாயுக்‌ திருமால்மறையரிற்க * ஆற்றாமை 
திருவாய்மொழி போய்விஞ்சிமிக்கபுலம்புதலாய்‌ &--ஆய 
நூற்றந்தாதி. அவது மாறன்‌ * 


செறிவாரைகோக்கும்‌ திணிக்து, 


ஆழ்வார்‌ இருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ இருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ இருவடிகளே சரணம்‌. 


இரண்டாந்‌ திருவாய்மொழி - தீண்ணன்வீடு: ப்ரவேசம்‌. 


இழில்‌ திருவாப்மொழியில்‌ இவர்க்குப்‌ பிறந்த ஆற்றாமை பேச்சுக்கு நிலமன்றிறே ; 
டகடல்‌ வெழதம்பினால்‌ விளாவ நீரில்லை 'என்னுமாபோலே, * ஆற்றாமையோடே முடிக்துபோமித்‌ 
தனை ' என்றிரார்தார்‌ ; அஈக்தரம்‌ அவன்‌ வந்து முகங்காட்டினவாறே ஆற்றாமை புக்கவிடல்‌ ' 
கண்டிலர்‌ ; இதுக்கு அடி என்‌ 2' என்ற பார்த்து ஆராய்ந்தவாறே, இதரவிஷயங்களினுடைய 
லாபாலாபத்தளவல்லாத விஷயவைலக்ஷண்யமாயிருந்தது ; பிரிந்தபோது தன்னையொழிய 
வேறொன்‌ று தோற்றாதபடியாய்‌, கலர்தபோதும்‌ தன்னையொழிய மற்றொன்று தோற்றாதபடி. 
யான விஷயவைலகஷண்யமா' யிருந்தது ; ( இதுக்கு அடி என்‌ ?' என்ற பார்த்தார்‌, ஸமஸ்த 
கல்யாண குணத்மகனாகையாலேயா யிருந்தது ;  இதுதனக்கு அடி என்‌ ?' என்று பார்த்த 
வாறே ஸர்வேச்வரனாகையாலெயா யிருந்தது ; * உயர்வறவுயர்கலமுடையவன்‌ * என்றால்‌, 
(( அயர்வறுஃமசர்களஇபஇ'! என்றிறே கோற்றுவது; ஆக, இங்கனே ப்ராஸங்கெமாக ப்ரஸ்தா 
தமான ஈச்வரத்வத்தை அறுஸர்தித்து; அத்தை அருளிச்செய்கிருர்‌. €3ழ 6 மூவாழுதல்வா * 
என்று காசணச்வம்‌ ப்ரஸ்ததமாகையா லே, * அக்தக்காரணத்வத்தை உபபாதிக்றொர்‌ ' என்று 
பணிக்கும்‌ பிள்ளான்‌. முதல்‌ இருவாய்மொழியிலுஞ்‌ சொல்லிற்றில்லையோ சச்வாத்வம்‌ ? என்‌ 
னில்‌ )--* ஒருகால்சொன்னோம்‌ ' என்று கைவாக்‌இயிருக்கவல்லால்லர்‌ இவர்‌ ; ஒருகால்‌ சொல்‌ 

http://acharya.org 


இரண்டாம்‌ திருவாய்மொழி - தீண்ணன்‌ - இரண்டாம்‌ பாட்டு - ஏபாவம்‌ 11 


லிற்றென்று கைவாங்‌ உலாம்‌ விஷயமன்று இது. இனித்தான்‌ பகவத்விஷயத்தில்‌ புஈருக்தி 
தோஷாயவாகாது ; ஒரு குணத்தையே எல்லாக்காலமும்‌ அஅபவிக்கவல்லா சொருவ ரிவர்‌ ; 
ஒருகுணர்தன்னையே ₹ இதுக்குமுன்பு௮அபவிப்பித்தது இக்குணம்‌ ' என்றதோற்றாதபடி 
சஷணர்தோ றும்‌ புதுமை பிறப்பித்து அஅுபவிப்பிக்கவல்லானொருவன்‌ அவன்‌ ; பயிலாகிற்கச்‌ 
செய்தேயிறே * பண்டுஇவரைக்கண்டறிவதெவ்வூரில்‌ யா மென்பது; ஆகையிறே, ஏகவிஷயமே 
நித்யப்சாப்யமாகறெது ; இவர்தாமும்‌, * 6 எப்பொழுதும்‌ நாள்‌ இங்களாண்டூழி யூழிதொறும்‌ 
அப்பொழுதைக்கப்பொழுஅ என்னாராவமுதம்‌ '” என்னாநின்றார்‌. அனாலும்‌, இக்கு வாசி 
யுண்டு ; முதல்திருவாய்மொழியிலே - பரத்வஞ்‌ சொல்லாநிற்கச்செய்தே, அது ஸ்வாஅபவமா 
யிருக்கும்‌ ; அந்தப்பரத்வர்தன்னை எல்லார்க்கும்‌ ௮அபலிக்கலாம்படி பிறர்‌ நெஞ்சிலே படுத்து 
இறுராகையால்‌ பரோபதேசத்தாலே பரத்வாதுபவம்‌ பண்ணுசறார்‌ ; அங்கு - அர்வயமுகத்‌ 
தாலே பரத்வஞ்சொன்னார்‌ ; அர்வயவ்ய திரேகங்களிரண்டா லும்‌ பரத்வஞ்சொல்லுகிஞர்‌ 
இங்கு ; அங்கு - ச்ருதிச்சாயையாலே சொன்னார்‌ ; இங்கு இதிஹாஸபுராணப்ரக்ரியையாலே 
சொல்லுறொர்‌ ; அங்கு பரத்வத்திலே பரத்வம்‌ ; இங்கு - அவதாரத்‌ திலே பரத்வம்‌. ட. 
% 


அதர சட்ட இதனால த்து சொல்லுற பரத்வத்தை ஸங்க்ஹேண 
அருளிச்செய்டறார்‌. 


திண்ணன்வீடூ முதல்முழுதுமாய்‌ * 

எண்ணின்மீதியன்‌ எம்பெருமான்‌ * 

மண்ணாம்விண்ணு மெல்லாமுடனுண்ட * நங்‌ 

கண்ணன்கண்ணல்லது இல்லையோர்கண்ணே. 1 


ண்ட்‌ த்த இண்ணனென்றது திண்ணம்‌ என்றபடி ; அதாவது 
த்ருட மென்றபடி, த்ருடமான வீடெனறு நித்யவிபூ க்கு விசேஷணமாய்‌ட தார்ட்யமாவது 
அவிர்ப்பாவ இரோபாவதந்மகாச விகல்பல்க ளென்னுமவை யில்லாமையாலே கர்‌ மநிபந்தநமாக 
வரும்‌ அழிவில்லை யென்கை. ஐச்சமாக வரும்‌ விகாரங்களுண்டானால்‌ தோஷாயவுமன்று, 
அது அழிவாயுக்‌ தோற்றாதிறே. ஏதேனுமாக ஸம்ஸார விபூதியிற்போலே கர்மநிபந்ததமாக 
வருமவை யில்லை யென்கை. இண்ணிதான நித்யவிபூதி தொடக்கமான எல்லாவிபூதியையு 
முடையனாய்‌. அன்றியே, 6 தண்ணம்‌ '' என்கிற இத்தை விட்டுவைத்‌ த, வீடுமுதல்‌ முழுது 
மாய்‌ மோக்ஷப்ரப்ருத்‌ யசேஷபுருஷார்த்தப்ரசனா யென்னவுமாம்‌. [| எண்ணின்‌ மீதியன ] 
அஸங்க்யேயமான கல்யாணகுணத்தையுடையவன்‌. தஇீழ்‌ விபூத்பபமானபோது, எண்ணின்‌ 
மீதிய னென்றது குணபரமாடிறது ; ழ்‌ குணபாமானபோது, எண்ணின்‌ மீதியனென்ற விடம்‌ 
விபூதிபரமாறெத. வீடுமுதல்‌ முழுதுமா யென்றபோது மோக்ஷப்ரதத்வத்தையே நினைத்த 
தால்‌, எண்ணின்‌ மீதிய னென்றவிடம்‌ அஅக்தமான குணங்களைச்‌ சொல்லுகிறது, எண்‌ 
ணின்மீதிய னென்றவிடம்‌ எண்ணுக்கு மேலாயுள்ளா னென்றபடி ; குணங்களாலேயாதல்‌, 
விபூதியாலேயாதல்‌ வந்த அபரிச்சேத்பஸ்வபாவதையைச்‌ சொல்லுகிறது. [எம்பெருமான்‌ | 

ணவிபூதிகளை யுடையனாயிருக்றெ இருப்பைக்‌ காட்டி என்னையெழுதிக்கொண்டவன்‌. 
[ மண்ணும்‌இத்யாதி] இப்படி இவற்றையுடையனாய்‌, உடைமை கோவூபட விட்டிருக்கை 
யன்றிக்கே, ப்ரளயாபத்‌திலே வயிற்றிலேவைத்‌.து கோக்கு மென்றார்‌. பூம்‌ யர்‌ தரீ கதா இகளை 
வெள்ளங்கொள்ளப்புக, எடுத்து வயிற்திலேவைக்கிறவிடத்‌ தில்‌ ஒன்றம்‌ பிரிக இிர்ப்படாமே, 
ஏககாலத்திலே வைத்து ரசதித்த ஈம்‌ கண்ணன்‌. [உடனுண்ட] ரக்ஷணம்‌ அவனுக்கு தாரக 
மாகையாலே ££ உண்ட '' ஏன்றெது. இல்லையால்‌, காக்கும்‌ என்ன அமையும்‌. க்ருஷ்ணனோ 
பின்னை ஜகத்தை விழுங்்‌னொன்‌ ? என்னில்‌ ; ஆம்‌, க்ருஷ்ணனே ; * அங்கார்‌திட வையமேழுங்‌ 
கண்டாளிறே யசோதை. ஆகையாலே, ஸர்வரக்ஷகனான க்ருஷ்ணனே ஜகத்துக்கு தருஷ்டி ; 
* க்ருஷ்ண ஏவ ஹி லோகாநாமுத்பத்திரபி சாப்யய :, க்ருஷ்ணஸ்ய ஹி க்ருதே * என்கிற ப்ரமாண 
ப்ரஹித்‌தியிறுக்கறபடி. [அல்லதில்லை யோர்கண்ணே] இவ்வர்த்தத்தையொழிய சப்தத்தைக்‌ 
கொண்டுபோய்‌, 0 பிலிக்கண்‌ '' என்று. வ்யவஹரியா நின்றதிறே ; அதுக்குங்‌ கூசவேண்டும்‌ 
படி.யிருக்கும்‌. மாலைக்‌ கண்ணென்றிருப்பார்ககு அல்லாத தெல்லாம்‌ மாலைக்கண்ணாய்த்‌ 

http://acharya.org 


12 பகவத்‌ விஷயம்‌ - திருஷய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


தோற்றுமிறே. இது இண்ணம்‌ - த்ருடம்‌. % ஸத்யம்‌ ஸத்யம்‌ * என்னுமாபோலே, ஈம்‌ 
கண்ணன்‌ கண்‌ என்கையாலே-அந்வயத்தாலே பரத்வஞ்‌. சொன்னார்‌ ; ௮ல்லஇல்லை யென்‌ 


கையாலே வ்யதிசேகத்தாலே பரத்வஞ்‌ சொன்னார்‌. ந சக்க வ. 13) 


இரண்டாம்‌ பாட்டு 4 அல்லதில்லை '' என்று நீர்‌ சொல்லுவானென்‌ ? ப்ரஹ்ம 
ருத்ரர்களும்‌ ஈச்வரர்களாக அவர்களுக்கும்‌ சில ப்ரமாணங்க ஞண்டாயன்றோ போருகிறது 
என்னில்‌, அவர்கள்கிலைகளை ஆராய்ர்து பார்த்தால்‌, தலையறுப்பார்‌ சிலரும்‌, அறுப்புண்டு 
நிற்பார்‌ லேரு மாகாநின்றார்கள்‌ ; அவர்களாபத்தைப்‌ போக்கி ரக்ஷியாநின்றான்‌ இவன்‌ ; அவர்‌: 
களோ இவனே ஈச்வரன்‌ ? என்றார்‌. 


எபாவம்பரமே யேழுலகும்‌ * 

ஈபாவஞ்சேய்து அருளாலளிப்பாரார்‌ ? * 

மாபாவம்விட அரற்குப்பிச்சைபேய்‌ * 

கோபாலகோளரி பேறன்றியே. 2 


ஏ என்றது ஓ என்றபடி: விஷாதாதசயஸூசக மிருக்றேபக, [ஏபாவம்‌] ரத்த 
கரீஷங்களூக்கு வைஷம்யஞ்‌ சொல்லவேண்டுவதே ! சேதரர்‌ மந்தமதிகளாய்‌ பகவத்‌ பரத்வம்‌ 
உபபா இக்கவேண்டுவதே ! என்னும்‌ இன்னாப்பாலே, “ என்னே பாவம்‌ !' என்றோர்‌. [பரமே] 
பகவத்குணாதுபவம்‌' பண்ணுமையொழிய இது நமக்கு பசமரவதே! இத ஈமக்கு ஸாத்யமாய்‌ 
வந்துவிழுவதே. [ஏழுலகும்‌] ஏழுலைங்களிலு முண்டான சேதகரர்‌ இருந்ததே குடியாகப்‌ 
பாபங்களைக்‌ கூடுபூரிக்க. [ஈபாவஞ்செய்து] பாபமானது ஈயும்படியாகச்‌ செய்து; அழியும்‌ 
படியாகப்பண்ணி. இதுதான்‌ சேதகர்‌ அர்த்திக்கச்‌ செய்கையன்‌ றிக்கே ; [அருளால்‌ 
நிர்ஹேதுகக்ருபையாலே. [அளிப்பாரார்‌] இவர்களை ஈரக்கையாலே தடவி ரக்ஷிப்பார்‌ ஆர்‌ 
இவர்கள்பண்ணின பாபம்‌ ௮வனருளாலே போக்கில்‌ போமத்தனையல்லஅ; தாங்கள்‌ ப்ராயச்‌ 
சித்தம்பண்ணிப்‌ , போக்குகையாவது அவற்றை வர்த்திப்பிக்கையிறே. அளிப்பானிவன்‌ 
என்னாதே, அர்‌ என்றது அவர்களுக்கும்‌ ஸத்த்வம்‌ தலையெடுத்தபோது, 6 நீர்சொல்லுகிற 
வனே' என்று இசையவேண்டும்‌ ப்‌ரஷித்‌ இயாலே; * டாவ௩ஸ்ஸர்வலோகா நம்‌ த்வமேவ * * ஈஹி 
பாலநஸாமர்த்த்யம்ருதே * அவன்‌ ஸர்வவிஷயமாகப்‌ பண்ணின ரக்ஷணம்‌ இடக்கிடர்‌ ; தந்தாம்‌ 
கால்‌ தாந்தாம்‌ நீட்டி முடக்கவல்லரா யிருககிதவர்களும்‌ ஒரோரளவுசளிலே ஆபர்கரானால்‌ 
அவற்றைப்‌ போக்கி ரக்ஷிக்கும்படியைப்‌ பார்க்கலாகாதோ? என்றொர்‌, [மாபாவமவிட] 
அனைக்கும்‌ தனக்குத்‌ தக்க வாதமிறே. அள்லாதாரில்‌ ஜ்ஞாசசக்த்யாதகளாலே ஓரா திக்ய 
முண்டிறே அவனுக்கு ; அவற்றைக்கொண்டு லோககுருவுமாய்த்‌ தனக்குப்‌ பிதாவுமாயிருக்‌ 
இறவன்‌ தலையை யறுத்துப்‌ பாதகியாய்‌ நின்னான்‌ ; % வாமாங்குஷ்ட்ட௩காக்ரேண ச்சிந்நம்‌ தஸ்ய 
சிரோ மயா * என்றெபடியே, மஹாபாபமான.து விடும்படியாக. [ற்குப்‌ பிச்சைபெய்‌ 
கோபாலகோளரியேறு] அவன்தான்‌ ஸம்ஹர்த்தாவான வேஷத்தோடே அ திகாரங்குலையாதே 
நின்று பாபத்தை வீளைத்துக்கொள்ள, இவன்‌ அவனுக்கு தஃககீவர்த்தகனாயிற்று அங்கே 
இங்கே அளிர்ப்பவித்துத்‌ இரிகிறவிடத்‌ திலேயாயிற்ற, இவர்கள்‌ எத்தனையேனும்‌ உயர 
நின்றாலும்‌ அகர்த்தத்தையே சூழ்த்துக்கொள்ளுமித்தனை ; அவன்‌ எத்தனையேனுர்‌ தன்னைத்‌ 
தாழவிட்டாலும்‌ சக்கனாமென்கையுஞ்‌ சொல்லுகிறது. கோபாலருடைய மீடுக்கை யுடைத்‌ 
கான ஹிம்ஹபுல்கவ மென்றபடி. [கோபாலகோளரியேறு] கோளென்று மிடுக்காதல்‌, ப்ரதி 
பக்ஷத்தைக்‌ கொள்ளுமென்னுதல்‌. நித்யஸரிசளுக்கு நியந்தாவான வன்‌ இடையருக்கு 
நியாம்யமாகப்பெற்ற மேனாணிப்பு. கர்மவச்யராய்‌ ஆபர்கரான இவர்களை ₹ஈச்வரர்கள்‌ ' 
என்போமோ ? ஆப்த்துக்களைப்‌ போக்க ரக்ஷிக்கெற இவனை “ ஈச்வரன்‌ ' என்போமோ? ஏறன்றி 
அருளால்‌ அளிப்பாரா ரென்று அந்வயம்‌ ,,. த்‌ த்‌ ௯. 


மூன்ளாம்பாட்டு--ஸெள?ல்யத்தாலும்‌, த்சைவிக்ரமக்ரமணமாறெ ௮ இமாதுஷசேஷ்‌ 
டி தத்தாலும்‌ இவனை ஈச்வர னென்‌ கருர்‌. 
ttp://acharya.org 


இரண்டாம்‌ திருவாய்மொழி - திண்ணன்‌ . நான்காம்பாட்டு- தேவுமெப்‌ 13 


ஏறனைப்பூவனைப்‌ பூமகள்‌ தன்னை * 

வேறின்றிவிண்தோழத்‌ தன்னுள்வைத்து * 

மேறன்னைமீதிட நிமிர்ந்துமண்கொண்ட * 

மாறனின்மிக்குமோர்‌ தேவுமுளதே? * 3 


[ஏறனை] ஸர்வேச்வரன்‌ “ கருடவாஹகன்‌ ' என்று இறுமாக்‌ இருக்குமாபோலே, ஒரு 
எருத்தைத்‌ தேடிக்‌ கைக்கொள்ளாண்டிகளைப்போலே இழறுமார்திருக்கும்‌. [பூவனை] ( இிருகாபி 
கமலத்திலே அவ்யவதாரேக பிறந்தவனன்னோ ' என்று இறுமாந்திருக்கும்‌ ௪.துர்முகனை, 
அதாவது பத்மயோநித்வத்தாலே 4 அஜன்‌ ' என்று அபிமாநித்திருக்கை, [பூமகள்‌ தன்னை] 
தாமரைப்பூவில்‌ பரிமளம்‌ உபாதாஈமாகப்‌ பிறந்தவளாய்‌, போக்யதைகவேஷையாய்‌ 
““ உனக்கேற்கும்‌ '” என்னும்படியான ப்ராதாந்யம்‌ தோற்ற இருக்றெவளை, தன்னை என்று 
அவர்களில்‌ இவளுக்கு உண்டான ப்சாதாச்யம்‌ இருக்றெபடி. 4 ஏறனை, பூவனை'' என்கிற 
அநாதரோக்தியாலும்‌; இவள்‌ ப்ராதார்யம்‌ தோற்றுகறது. [விண்தொழ வேறின்றித்‌ தன்னுள்‌ 
வைத்து] ௮ச்யபரரான ப்ரஹ்மருத்ராதிகளுக்கும்‌, அஈந்யையான பெரியபிராட்டியார்க்கும்‌ 
ஒக்க முகங்கொடுத்துவைக்றெ லத்தை ௮அஸக்தித்து விண்ணினுள்ளார்‌ தொழாஙநிற்பர்கள்‌, 
ப்ரஹ்மாதிகள்‌ எப்போதும்‌ திருமேனியைப்பற்றி யிருப்பர்களோ '? என்று நஞ்சீயர்‌ பட்ட 
ரைக்‌ கேட்க, ஒரோஆபத்‌.தக்களிலே திருமேனியிலே இடங்கொடுக்கிறான்‌ ; அர்நீர்மையை 
விடமாட்டாமையாலே ஆழ்வார்கள்‌ அத்தையே வாய்புலற்‌ றுறொர்கள த்தனையிறே என்று. 
அருளிச்செய்தார்‌. [வேறின்றி] 4 கூருளுந்தனியுடம்பன்‌ * என்றெபடியே வ்யவஸ்த்தித 
மாக உடம்பைக்‌ கொடுக்கை. [விண்தொழ)] (மஞ்சா : க்ரோசந்தி) இதிவத்‌. இங்குள்ளார்‌ 
( ஐச்வர்யம்‌ ' என்றிருப்பர்கள்‌ ; அங்குள்ளார்‌ 4 சலம்‌" என்று தோற்றிருப்பர்கள்‌. [மேல்‌ 
தன்னைமீது இத்யாதி] மேல்தன்னை--உபரிதகலோகங்‌ களை, 6 அப்பால்‌ மிக்கு '" என்றெபடியே 
விஞ்ச வளர்ந்து பூமிப்பரப்பெல்லாம்‌ இருவடிகளின்‌ ழே இட்டுக்கொண்ட, [மால்தனில்‌] 
இவ்வதிமாறஷ சேஷ்டிதத்தையுடைய ஸர்வேச்வரனிற்காட்டில்‌. [மிக்குமோர்தேவுமுளதே] 
ஓக்கப்பரிமாறாநிற்க, 4 கட்டக்குடி' என்று கழிக்கலாக்தெய்வர்தானுண்டோ எல்லார்‌ 
தலையிலும்‌ காலைவைத்தவனை “ஈச்வரன்‌ ' என்னவோ ? இவன்காலிலே துகையுண்ட வர்களை 
“ஈச்வரர்கள்‌ ' என்னவோ ? ச க த டட (3) 

நாலாம்பாட்டு--ஸெளகுமார்யத்தாலும்‌ முதன்மையாலும்‌ இவனே ஈச்வர னென் ஞர்‌. 
தேவுமேப்போருளும்‌ படைக்க * 
பூவில்நான்முகனைப்படைத்த * 
தேவனேம்பேருமானுக்கல்லால்‌ * 
பூவும்பூசனையுந்தகுமே ? A 
[சவும்‌இத்யாத] தேவஜாதியையும்‌ ஸகலபதார்த்தங்களையும்‌ உண்டாக்குகைக்காக 
. ஒருபூவிலே ரா௮பூப்‌ பூத்தாறபோலே சதுர்முகனை யுண்டாக்கெ வன்‌. [தேவன்‌ | சதர்முக 
ஸ்ரஷ்டா வாகையால்‌ வந்த த்யுதியைச்‌ சொல்லுதல்‌, இததன்னை வீலயாகவுடையவ னென்னு 
தல்‌, ஸெளர்தர்யா திகளால்‌ வந்த விளக்க மென்னுதல்‌. [ எம்பெருமானுக்‌ கல்லால்‌] ஸ்ருஷ்ட்‌ 
யாத்யுபகாரத்தாலும்‌, ஸ்ருஷ்டிக்கு உறுப்பான குணங்களாலும்‌ என்னை எழுதிக்கொண்ட 
வனுக்‌ கல்லது. [பூவும்‌ பூசனையுச்‌ தகுமே] சிக்குத்தலையனுக்குப்‌ பூத்‌ தகாது ; பிச்சை 
யுண்ணிக்குப்‌ பூசனைதகாது ; பூத்தகுவதுஸுகுமாரனுக்கு ; பூசனை தகுவது முதன்மையுடைய 
வனுக்கு ; இவனையொழிந்தார்க்குத்‌ தகாது என்கிறார்‌. *ஸ ஏஷ ப்ருதுதீர்க்காக்ஷஸ்‌ ஸம்பந்தீ 
தே ஜநார்த௩$% என்று .ஸ்ரீபீஷ்மர்‌ நெடும்போது அவனுடைய பரத்வத்தை உபபாதித்துக்‌ 
கொண்டுபோக்து, ( ச்ருதிவித்தமான சுண்ணழகையுடையவன்காண்‌ உங்களுக்கு மைத்துன 
ஞ்ய்ப்‌ பு கர்திருக்றொன்‌ ' என்று பரத்வத்தை அவன்‌ தலையிலே மாட்டெறிர்தார்‌ ; * அர்ச்ச்ய 
மர்ச்சிதுமிச்சாமஸ்‌ ஸர்வே ஸம்மந்துமர்ஹத * என்த ஸஹதேவன்தலையிலே புஷ்பவ்ருஷ்டியைப்‌ 
பண்ணினார்களிறே. இத்தால்‌ ஜ்ஞாசத்திற்காட்டில்‌ வைராக்யத்‌ அக்கு உண்டான ப்ராதார்யம்‌ 
சொல்லுகிறது. ஃ க ன ள்‌ கன்‌ (4) 


ப._4 http://acharya.org 


14 - - பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 
௮ஞ்சாம்பாட்டு--புண்டரீகாக்னாகையாலும்‌ இவனே ஈச்வர னென்௫ரர்‌. 


தகுஞ்சீர்த்தன்‌ தனிமுதலினுள்ளே % 

மிகுந்தேவும்‌ எப்போருளும்படைக்க * 

தகுங்கரேலத்‌ தாமரைக்கண்ணனேம்மான்‌ * 

மிகுஞ்சோதி மேலறிவார்யவரே, 5 


தகும்‌இத்யாதி] ஸ்‌ரஷ்ட்ருத்வத்‌.துக்கு உபயோூயான ஜ்ஞாநசக்த்யாதிகளை யுடைய 
ஞான. [தன்தனிமுதலினுள்ளே ] கார்யவர்க்கத்‌,துக்கடையக்‌ காரணமான மூலப்ரக்ருதியைச்‌ 
சொல்லுதல்‌, பஹு ஸ்யாம்‌* என்ற அ.துக்குமடியான ஸங்கல்பஜ்ஞாகத்தைச்‌ சொல்லுதல்‌. 
[தனிமுதல்‌] ஏககாரணமென்று பரமாணுகாரணவாதிகளை வ்யாவர்த்திக்றெது. [மிகும்‌ 
இத்யாதி] தன்னோடு மசக்குப்பரலிடலாம்படியான தேவஜாதியையும்‌, வில்லைவளைத்த 
போதாக * அதிகம்‌ மேரிரே விஷ்ணும்‌ * என்னும்படியிறே இவர்கள்‌ மிகை. [எப்பொருளும்‌] 
 மற்றுமுண்டான ஸகலபதார்த்தங்களையும்‌ உண்டாக்குகைக்குத்‌ தகுவா ஜனொருவன்‌ ' என்னு 
மிடத்தைத்‌ தெரிவிப்பதாய்‌, ரக்ஷகத்வமில்லையானாலும்‌ தர்சநீயமாய்க்‌ குளிர்க்திருக்றெ திருக்‌ 
கண்களையுடையனாய்‌, அக்கண்ணழகாலே என்னை அடிமைகொண்டவனே மிக்க தேஜஸ்ஸை 
யுடையான்‌. திருவடிதோற்ற துறையிலே இவருர்‌ தோற்ற ; (* ராம: ௪) ஸர்வாக்கஸ ஈந்தரரா 
யிருக்கை, (% கமலபத்ராக்ஷ்‌: *) அதிலே ஒருசழியாயிற்று அமிழ்ந்துவார்க்கு வேண்டுவது. 
அக்கண்ணழகுக்குஎல்லை யென்‌ ? என்னில்‌, (* ஸர்வஸத்த்வமநோஹா: %) திர்யக்ஜா தீயனாய்ப்‌ 
பணையோடு பனைதத்தித்திரிற என்கெஞ்சையும்‌ அபஹரித்ததன்றோ ! (* ரூபதாக்ஷிண்யஸம்‌ 
பந்ந3ப்ரஸ- த*) தேஹகுணங்களாலும்‌ ஆத்மகுணங்களாலும்‌ குறையற்றதுதான்‌ ஒளத்பத்‌ இக 
மாயிருக்கும்‌. (2 ஜநகாத்மஜே *)  அறவிஞ்சச்‌ சொன்னாய்‌ : இனி இக்கன்‌ சொல்லலா 
வாருண்டோ ? இல்லையோ ?' என்று பிராட்டிக்குக்‌ கருத்தாக, * ஜ௩ுகாத்மஜே * பின்னை உம்‌ 
மைச்சொல்லலாம்‌, நீரு முண்டு. [மிகுஞ்சோ தி] * பரஞ்ஜ்யோதிருபஸம்பத்ய *, * நாராயண 
பரோ ஜ்யோதி: * என்று, ஈாராயணாஅவாகா திக லே இவனே பரஞ்ஜ்யோதிஸ்ஸென்று ஓதப்‌ 
படுறான்‌. [மேலறிவார்யவரே]  இவனையொ [நிய காராயணாறுவாக ஷித்தமாயிருப்பதொரு 
வஸ்து வுண்டு ' என்று அறிவார்‌ ஆரேனு முண்டோ? [யவரே] * வைதிக : க: * என்னுமா 
போலே. அ௩ர்யபரமான நாராயணாறவாகா திகளிலே ப்ரதிபாதிக்கப்பட்ட வைபவத்தை 
யுடைய உன்பக்கலிலே பொராமைகொண்டாடியிருப்பான்‌ ஒருவைதிகனுண்டோ ? உண்டால்‌ 


அவன்‌ அவைதிகனாமித்தனை ; % தஸ்யோத்பத்திர்‌ நிருப்யதாம்‌ ௪. கக ee (5) 
ஆரும்பாட்டு, -.ஆபத்ஸகனாகையாலும்‌ இவனே சச்வானென்‌ இர௫ர்‌. 


யவரும்யாவையும்‌ எல்லாப்போருளும்‌ * 

கவர்வின்றித்‌ தன்ணாளோடூங்கநின்ற * 

பவர்கோள்ஞான வேள்ளச்சுடர்மூர்த்தி * 
்‌ அவரேம்மாழியம்‌ பள்ளியாரே. 6 


[யவரும்‌ இத்யாதி] சேதகவர்க்கத்தையும்‌ அசேதரவர்க்கத்தையும்‌, இப்படி இரண்டு 
வகையாகச்‌ சொன்னவற்றைக்‌ கூட்டி, இப்படியிருக்கெற ஸகலபதார்த்தங்களும்‌ ப்ரளயாபத்‌ 
இலே தன்‌ வயிற்றிலே சேரும்படி யானபோது. [கவர்வின்‌ றி] கவர்கையாவது - க்ரஹிக்கை. 
அதாவது - ஹிம்ஸையாய்‌, ஒருவரையொருவர்‌ ரெருக்காதபடி [தன்னுள்‌ ஓடுங்கநின்ற] 
உததபச்யமஹம்‌ ஸர்வம்‌ தஸ்ய குக்ஷேள மஹாத்ம௩ : * என்னக்கடவதிறே. தன்னுள்‌ - தன்‌ 
ஸங்கல்பைகதேசத்திலே யென்னவுமாம்‌. [பவர்கொள்‌ இத்யாதி] இவர்களை ரக்ஷிக்கைக்கு 
உறுப்பான பரம்பின ஞானவெள்ளத்தை யுடையனாய்‌, £ இப்படி. ரக்ஷிக்கப்பெற்றவிடம்‌ தன்‌ 
பேறு என்று தோற்றும்படி, யிருக்கிற இவ்யலிக்ரஹத்தை யுடையரான அவர்‌. [எம்‌.ஆழியம்‌ 
பள்ளியாரே] தாம்‌ ஸம்ஸாரமத்யஸ்த்தரா யிருக்கையாலே எல்லாரையுவ்‌ கூட்டிக்கொண்டு, 
எங்களுடைய ரக்ஷணார்த்தமாக வந்து எகார்ணவத்தை ௮ழயெ படுக்கையாகவுடையரானார்‌, 

http://acharya.org 


இரண்டாம்‌ திருவாய்மொழி - திண்ணன்‌ - ஒன்பதாம்பாட்டு - காக்குமியல்‌ 15 


6 பாயலும்‌ பள்ளியும்‌ பாழியும்‌ படுக்கை '' . இப்படி ஆபத்ஸ்கனாய்‌ அணியனாகையா லும்‌ 
இவனே ஈச்வர னென்கிருர்‌. 1 2 ்‌ ட DE} க LEE LEE J (6). 


ஏழாம்பாட்டு.-—அகடிதகட நாஸ்£மர்த்த்யத்தா ஓம்‌. இவனே ஈச்வர னெல்‌ றோர்‌, 


பள்ளியாலிலை யேழுல்தங்கொள்ளும்‌ * 

வள்ளல்‌ வல்வயிற்றுப்பேருமான்‌ * 

உள்ளுளாரறிவார்‌.அவன்‌ தன்‌ * 

கள்ளமாய மனக்கருத்தே. 7 


[பள்ளியாலிலை] படுக்கை, பவனாயிருப்பதொரு ஆலந்தளிர்‌. [ஏழுலகுங்கொள்ளும்‌] 
இப்படுக்கையிலே ஸப்தலோகங்களையும்‌ வயிற்றிலேவைத்‌ துக்‌ கண்வளரும்‌. [வள்ளல்‌]புக்க 
லோகங்களுக்கு அவ்வருகே 6 இன்னங்கொண்டவோ ' என்னும்படி இடமுடைத்தாயிருக்கை, 
[வல்வயிற்றுப்பெருமான்‌] உட்புக்க பதார்த்தங்களுக்கு பயப்ரஸ்ங்கமின்‌ நியேயொழியும்படி. 
மிடுக்கையுடைத்தாயிருக்கை. [பெருமான்‌] இப்படி சகூஷிக்கவேண்டி ற்றுஉடடையவனாகை, அவ 
னுடைய உள்ளுளாய கள்ளமாய மனக்கருத்தை யார்‌ அறிவார்‌ ? கண்டதொன்றைச்‌ சொன்ன 
வித்தனை போக்‌, உள்ளுள்‌ - இன்னம்‌ உள்ளேயுள்ளேயுண்டாய்‌, கள்ளமாய்‌ - ஒருவருக்குர்‌ 
தெரியாதபடியாய்‌, மாயமாய்‌ - ஜ்ஞாதாம்சம்‌ ஆச்சர்யமா யிருக்க அவனுடைய மனக்கருத்து , 
- மகோவ்யாபாரத்தை, ஒருவரால்‌ அ றியலாயிருக்ெதோ ? அ த்‌ (7) 


எட்டாம்பாட்டு.-- ஸ்ருஷ்டியும்‌ பாலாமும்‌ ஸ்வா தேமாகவுடையவனாகையாலே இவனே 
மீச்வானென்ஜறார்‌. 


* கருத்தில்தேவும்‌ எல்லாப்போருளும்‌ 4 
வருத்தித்த மாயப்பிரானையன்றி * யாரே 
திருத்தித்திண்ணிலை மூவுலகும்‌ * தம்முள்‌ 
இருத்திக்காக்கு மியல்வினரே. 8 
[கருத்தில்‌ இத்யாதி] தன்னுடைய ஸங்கல்பத்திலே தேவஜாதியையும்‌ மற்று முண்‌ 
டான ஸகலபதார்த்தங்களை, வருத்தித்தவர்க்திப்பித்த - உண்டாக்கின ; ஸ்ருஷ்டித்த. ஆச்சர்ய 
பூதனை ஸர்வேச்வரனையன்‌ நி, மூன்றுலோகங்களையும்‌ திண்ணிதான ஸ்த்திதியை யுடைத்தாம்‌ 
படியாகத்திருத்தி, தம்முளிருத்தி அவ்வோபதார்‌ த்‌. தங்களுக்கு ௮அரூ.பமான ரக்ஷணக்களையும்‌ 
இருவுள்ளத்தே வைத்து [காக்கும்‌] * நஹிபாலநஸாமர்த்த்யம்‌ * என்றபடியே ரக்ஷணத்தைப்‌ . 
பண்ணும்‌. [இயல்வினரே] இத்தை இயல்வாக வுடையவர்‌--ஸ்வபாவமாக வுடையவர்‌ ஆர்‌ ? 
மாயப்பிசானையன்‌ றி - காக்குமியல்வினர்‌ - ஆர்‌ ? என்று ௮ர்வயம்‌, ... க (8) 


ஒன்பதாம்பாட்டு.-ஸ்ருஷ்டி ஸ்த்திதி ஸம்ஹாரங்கள்‌ மூன்றும்‌ ஸ்வா தீஈமாம்படி 
யிருக்கையா லும்‌ இவனே ஈச்வரனென்‌ றார்‌. 


ட 


காக்குமியல்வினன்‌ கண்ணபேருமான்‌ * 
சேர்க்கைசேய்து தன்னுந்தியுள்ளே * 
வாய்த்ததிசைமுகன்‌ இந்திரன்வானவர்‌ % 
ஆக்கினான்‌ தேய்வவுலகுகளே. : 9 
[காக்குமியல்வினன ] * ௩ ஸம்பதாம்‌ ஸமாஹாரே * என்றபடியே பாலாகர்மத்தை ஸ்வ 
பாவமரகவுடையவன்‌. [கண்ணபெருமான்‌] ரக்ஷணார்த்தமாக கறாஷ்ணனாய்வர்து அவதரித்த 
ஸர்வேச்வரன்‌. [சேர்க்கைசெய்து] ஸம்ஹார காலம்‌ வக்தவாறே கார்யரூப ப்ரபஞ்சமடையத்‌ 
தன்பக்கலிலே சேர்க்கையாறெ செயலைச்‌ செய்து. [தன்‌ இத்யாதி] தன்னுடைய திருநாபிக 
- மலத்திலே, தான்‌ ஒருகால்‌ ஸ்ருஷ்டி என்ற விட்டால்‌ பின்பு தன்னையுங்‌ கேட்கவேண்டாதபடி 
6 http://acharya.org 


16 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


ஸ்ருஷ்டி.சூதமனான சதுர்முகன்‌ இர்த்ரன்‌ மற்றுமுண்டான தேவர்களோடே கூட) இவர்களுக்கு 
இருப்பிடமான லோகங்களையும்‌ கட்டளைப்பட உண்டாக்‌இனான்‌. தன்‌உக்தியுள்ளே - அக்‌ 
கினான்‌. ௦௯ 8. 2] 8௦ உக்க ௬௧௪ (9) 
பத்தாம்பாட்டு...-இவ்வளவும்‌ வர, நான்‌ ப்ர இிபாஇித்த பரத்வத்தை நீங்கள்‌ ஆச்ரயணி 
ர்க நினைத்திருக்கறவர்கள மேலெழுத்தைக்கொண்டூ விச்வஹியுக்கோள்‌ என்றார்‌, 


க்ள்வாஎம்மையும்‌ ஏழுலகும்‌ * நின்‌ 

னுள்ளேதோற்றிய இறைவவேன்‌ று * 

வேள்ளேறன்நான்முகன்‌ இந்திரன்‌ வானவர்‌ * 

புள்ளுர்திகழல்‌ பணிந்தேத்துவரே, 10 


[கள்வா] ஸர்வேச்வான்பக்கலிலே வர்து வரங்கொள்ளுறெ இடத்திலே, ( தேவர்‌ இன்‌ 
னம்‌ எனக்கு ஒருவரம்‌ தரவேணும்‌ : நீர்‌ தர்த வரம்‌ நிலைநிற்கும்படி என்பக்கலிலே வந்து ஒரு 
வரம்‌ பெற்றுப்போகவேணும்‌ ' என்று அர்த்திக்க, * ௮ப்படியேசெய்கறோம்‌ ” என்றுவிட்€) 
: ருக்மிணிப்பிராட்டி க்கு ஒருபிள்ளை வேணும்‌ * என்று சென்று நின்று *ஈமோ கண்டாய கர்‌ 
ணாய* என்றாற்போலே எத்த, அவனும்‌ *உமயா ஸார்த்தமீசா௩ :4 என்றபடியே புறப்பட்டு, 4 நீ 
கறுப்புடுத்‌.துத்‌ தாழ நின்ற கிலையிலே இச்செயலைச்‌ செய்தால்‌ இத்தை நாட்டார்‌ ௫ மெய்‌' என்‌ 
நிருப்பச்களேர்‌ கள்வா 2 என்பர்கள்‌. தன்ஸ்வாதந்தர்யத்தை மறைத்துப்‌ பரதக்த்ரனாய்‌ நிற்கை 
மிறே - களவாஇறெது, கைலாஸயா தரை பிலே *௩மோ கண்டாய கர்ணாய ௩ம: கடகடாயச* என்று 
ஸ்தோத்ரம்‌ பண்ணினபடியைக்‌ கேட்ட ப்ராஹ்மணன்‌, 6 இதுக்குமுன்பு ஒருவரை ஸ்தோத்ரம்‌ 
பண்ணியறியாத வாயானவாறே மீன்‌ தடிக்றெபடி பாராய்‌ ' என்றான்‌. * 6 நாத்தமும்ப நான்‌ 
முகனு மீசனுமாய்‌ முறையாலேத்த '' என்றபடியே - ஸ்தோத்ரம்பண்ணி நாத்தமும்புபட்டுக்‌ 
இடக்கறெதன்றே. இவன்‌ தாழகின்ற நிலையும்‌ ஸ்தோத்ரம்பண்ணின நிலையும்‌ களவு ' என்னு 
மிடத்தை உபபா இக்‌கறது மேல்‌. [எம்மையும்‌ இத்யாதி] நீ இவற்றை மனைநறெபோது, எங்க 
ளையும்‌ மனைந்து பின்னையன்றோ இர்யக்ஜா திகளை உண்டாக்கிற்று. [இறைவ] இறைவ என்னா 
நிற்பர்கள்‌. இவங்களே சொல்‌ லுறெவர்கள்‌ தான்‌ ஆர்‌ 2 என்னில்‌, [வெள்ளே றன்‌ இத்யா இ] ராஜ 
ஸேவைபண்ணுவார்‌ தத்தாம்‌ அடையாளங்களோடே சட்டையும்‌ பிரம்புமாய்‌ ஸேவிக்குமா 
போலே, இவர்களுக்‌ தர்தாம்‌ அடையாளங்களோடேயாயிற்று வந்துஸேலிப்பது. *' இரவி 
யர்‌ மணிகநெடுந்தேரொடும்‌ ” இத்யாதி. [புள்ளூர்‌இிகழல்பணிக்தேத்துவரே] ஸர்வேச்வரன்‌, 
பெரியயிராட்டியாருக்‌ தானுமாயிருக்கிற இருப்பில்‌ புகப்பெறாமையாலே திருப்பாற்கட அக்கு 
இவ்வருகே கூப்பிட்டால்‌, இவர்களுக்குக்‌ காட்சிகொடுக்கைக்காகத்‌ இருவடி இருத்தோளிலே 
ஏறிப்புறப்படும்‌. ஆட்டத்த வெளியிலே யானைக்காலிலே துகையுண்ணாகிற்பர்கள்‌, ... (10) 


நிகமத்தில்‌, இத்திருவாய்மொழியை௮ப்யஹிக்க வல்லவர்களுக்கு, தேவதார்தரங்கள்‌ 
பக்கல்‌ ஈச்வரத்வபு த்தி பண்ணுகையாகற ஊன மில்லை யென்ஒறார்‌. 
எத்தவேழுலகும்‌ கொண்டகோலக்‌ 
- கூத்தனை * குருகூர்ச்சடகோபன்சோல்‌ * 
வாய்த்தவாயிரத்துள்‌ இவைபத்துடன்‌ * 
ஏத்தவல்லவர்க்கு இல்லையோரூனமே. - 11 
[ஏத்த எழுலகுங்‌ கொண்ட] * ஸங்கைஸ்‌ ஸுராணாம்‌ * என்றெபடியே எத்த, அர்த 
ஹர்ஷததாலே ஸகல லோகங்களையும்‌ திருவடிகளின்‌ ழே இட்டுக்கொண்ட. [கோலக்கூத்த 
தனை] இருவுகைளர்தருளினபோ ௧ வல்லாராடினாற்போலேயாயிற்று இருப்பஅ. அப்போதை 
வடி.வழகை ய்அபவிககுமதொழிய, இந்த்ரனைப்போலே ராஜ்யச்ரத்தை இஃலையே இவர்க்கு, 
£ச்சட்கோபன்சொல்‌] ஆப்திக்கு 6 இன்னார்‌ சொல்லிற்று ' என்னக்கடவதிறே. [சட 
கோபன்‌] வேதார்தத்‌திற்காட்டில்‌ ஆழ்வார்பக்கலிலே பிறந்த ஆபிஜாத்யம்‌. [வாய்த்‌ தவாயிரம்‌] , 


இத்தனைபோது இவா ப்பு பரவஸ்து கேர்பட்டாற்‌ போலேயாயிற்று இப்ப்ரபர்தமும்‌ 


மூன்றும்‌ திருவாய்மொழி - ஊனில்வாழ்‌; ப்ரவேசம்‌ 17 


கேர்பட்டபடி. வாச்யத்திற்காட்டில்‌ வாசகம்‌ நேர்பட்டபடி யென்றுமாம்‌ ; அதாவது விஷயத்‌ 
தை உள்ளபடி பேச வற்றாயிருக்கை. [இவை பத்துட னேத்த வல்லவர்க்கு] இத்திருவாய்‌ 
மொழியை ஸஹ்ருதயமாக ஏத்தவல்லவர்களுக்கு, [இ ல்லையோரூனமே] இவ்வாதமாவுக்கு 
ஊனமாவது அபரதேவதைகள்பக்கலிலே பரத்வப்ர இபத்‌்திபண்ணுகையும்‌, பரதேவதைபக்கல்‌ 
பரத்வப்ரதிபத்‌ தி பண்ணாமையும்‌. இப்படி வரக்கடவதான ஊனம்‌ இது கற்றார்க்கு இல்லை, 

முதற்பாட்டில்‌_ மேல்‌ பரக்க அருளிச்செய்த இத்திருவாய்மொ.ழியில்‌ அர்த்தத்தை 
ஸங்க்ரஹேண அருளிச்செய்தார்‌. இரண்டாம்பாட்டு முதல்‌ அ:கநிவர்த்தகனாகையாலும்‌, 
சிலவானாகையா லும்‌, ஸுகுமாரனாகையா லும்‌, புண்டரீக கதனாகையா னம்‌, ஆபத்ஸகனாகையா 
அம்‌, அகடிதகடகாஸமர் த்தனாகையாலும்‌; ஸ்ருஷ்டிஸ்த்திதிகளைப்‌ பண்ணுகையாலும்‌,; ஸம்‌ 
ஹாரமாஇற செயலைக்‌ செய்கையாலும்‌, ஈச்வரா பிமாநிகளா யிருக்கெறவர்களுடைய ஸ்தோத்ரா 
திகளாலும்‌, இப்படி பஹுப்ரகாரங்களாலே அவனுடைய பரத்வத்தை அருளிச்செய்த, 
இதுகற்றார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. ... ப ்‌ (11) 


திண்ணிதாமாறன்‌ திருமால்பரத்துவத்தை * 
திருவாய்மொழி ௩ண்ணியவ தாரத்தேநன்குரைத்த *வண்ணமமிந்து 
ந ற்றந்தாதி அற்றார்கள்யாவர்‌ அவாடிக்கேயாங்கவர்பால்‌ * 
உற்றாரைமேலிடாதுன்‌ , 


க 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ இருவடிகளே சரணம்‌, 


மூன்ருந்திருவாய்மொழி--ஊனில்வாழ்‌: ப்ரவேசம்‌, 


சஈவாயுர்திரையுகளிலார்த்திதீர வக்து ஸம்ச்லேஷித்த ஸம்ச்லேஷத்தைச்‌ சொல்லு 
இறது இத்திருவாய்மொழியில்‌. ஈடூவு ப்ராஸங்கெமாகப்ரஸ்‌துதமான வித்தனை ஈச்வரத்வம்‌. 
தாம்பெற்றபேற்றின்‌ கனத்தைப்‌ பார்த்தார்‌; ௮௮ தாமடியாக வத்ததாகிலிறே அளவுபட்டி 
ருப்பது ; ஸர்வேச்வானடியாக வர்ததாகையாலே கனத்திருக்குமிறே. தாம்‌அஅபவித்த 
அஅபவத்துக்குள்ளே எல்லாரஸங்களு முண்டாய்‌, அததான்‌ ஸமாப்யதிக வர்ஜித 
முமாயிருந்தது : இப்படிப்பட்ட பேற்றுக்கு உசாத்துணையாவார்‌ ஆர்‌? ' என்று 
பார்த்தவிடத்தில்‌ ஸம்ஸாரத்தில்‌ ஆளில்லாமையாலே, அவன்தன்னொடோக்க ப்ராப்ய 
ருமாய்‌, அவனை நித்யாதுபவம்பண்ணாரிற்பாராமாய்‌, பகவதஅபவத்துக்கு 'தேசகருமா 
யிருக்றெ நித்பஸூரிகள்‌ இிரளிலே போய்ப்புக்கு * போதயக்த$ பரஸ்பரம்‌ பண்ணி யறபவிக்கப்‌ 
பெறுவது எப்போதோ? என்னும்‌ அசவாப்‌்தியோடே தலைக்கட்டுறொர்‌. * வரயுந்திரையு 
களில்‌ ஆற்றாமைக்கு அறிவு ஈடையாடாத இர்யக்குக்களையும்‌ அசேதறங்களையும்‌ சேர்த்தார்‌ 
அங்கு ; இங்கு, ஸம்ச்லேஷத்தால்‌ வந்த ப்ரீதிக்கு அறிவு றைஸர்க்கிகமான நித்யஸூரி 
களைத்தேடுஞர்‌. (* ராமஸ்து *) பெருமாளும்‌ பிராட்டியும்‌ ஏகதத்த்வமென்னலாம்படி கலந்த * 
கலலியைச்‌ சொல்லுறெது, ' பித்ருசுச்ரூஷணபசரானார்‌, தர்மங்களை ப்ரவர்த்‌ இப்பித்தார்‌ ; தேவ 
தாஸமாராதாம்‌ பண்ணினார்‌ என்றாயிற்று சொல்லிக்கொண்டு போந்தது ; இப்படிப்போர்த 
இவர்‌ இப்போது  வாத்ஸ்யாயகக்கற்றுக்‌ காமதர்த்ரமேயோ ஈடத்திப்போர்தது !'என்னும்படி 
வேதுபட்டார்‌. (* ஸீதயா ஸார்த்தம்‌ *) பரமபதத்தில்‌ செவ்வியோடே வர்தவளும்‌ பிற்பாடை 
யாம்படி போகஸ்சோதஸ்ஹிலே முற்பாடரானார்‌. * விஹார * இப்படி பரிமா றச்செய்‌ 


தேயும்‌ போகோபோத்காதத்துக்கு அவ்வருகுபட்டிலர்‌. (* பஹூடக்‌ ருதூம்‌ *) 6பஹூச்‌ ஸம்வத்‌ 

ஸார்‌ ' என்னாதே யொழிர்தது 6 அவவோகாலவிசேஷங்களுக்கு அடைத்தபோகோபகரணங்‌ 

கைக்கொண்டு புஜித்தார்‌.! என்னுமிடம்‌ தோற்றுகைக்காக. (4 ம௩ஸ்வி 4) ஸம்ச்லேஷத்‌ தில்‌ 

பிராட்டிகோலின வள வுக்கு அவ்வருகுபட்டப்‌ பரிமாறினார்‌ . (* தத்கத: *) தஸ்யாம்‌ கத: -ஜாதி 

குணங்கள்‌ த்‌ சவ்யத்துக்கு ப்ரகாரமாய்ப்‌ பிரிக்க வொண்ணாதபடியா யிருக்குமா போலே 
ப்ரம்‌, 


http://acharya.org 


18 'பகவத்விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


பிரிக்கவொண்ணாதபடி ஒருநீராகக்‌ கலந்தபடி, (% தஸ்யா நித்யம்‌ ஹ்ருதி ஸ்மர்ப்பித: 4) 
இவருயர்த்‌ தியை யறிர்‌தருப்பாளொருத்தியாகையாலே ( ௮ப்பெரியவன்‌ இப்படி தாழவிடுவ 
தே ' என்று அச்செயலிலே தன்னெஞ்சு தவக்குப்பட்டு 6 ௮து௮து ' என்று இடக்குமா 
யிற்று, அப்படியா யிற்று இங்குக்கலரக்த கலவிதான்‌, க சகல்‌ தத ட்‌ 


முதற்பாட்டில்‌ ; . ராஜ்யத்தையிழந்க ராஜபுத்ரனை ஒருவன்‌ ராஜ்யத்திலே ப்ரவேசிப்‌ 
பித்தால்‌, 6 இவனாலே நாம்‌ இப்பேறு பெற்றோம்‌ ' என்று அவனைக்கொண்டாடுமாபோலே, 
( கைங்கர்யஸாம்ராஜ்யத்தக்கு இட்டுப்‌ பிறக்துவைத்து நெடுோள்‌ இழக்துகிடக்க இர்ரெஞ் 
றே இத்தைத்தந்தது ' என்று திருவுள்ளத்தைக்‌ கொண்டாடகறார்‌, 


ஊனில்வாழுயிரே ! நல்லே்போஉன்னைப்பேற்று * 

, வானுளார்பேருமான்‌ மதுசூதனேன்னம்மான்‌ * 
தானும்யானுமேல்லாம்‌. தன்னுள்ளேகலந்தோழிந்தோம்‌ * 
தேனும்பாலும்நேய்யும்‌ கன்னலுமமுதுமோத்தே. 1 


[ஊனில்வாமுயிரே] ஊனென்று - சரீசமாய்‌, வாழ்க்கையாவது - வர்த்‌ இக்கையாய்‌, சரீரத்‌ 
இலே வர்த்திக்கற உயிரென்னுதல்‌ ; சரீரத்தைப்பற்றி அவ்வருகு ஒன்றறியாதே வாழ்ந்து 
போன உயிரென்னுதல்‌. மாம்ஸலமான சரீரத்திலே யிருக்துவைத்து வாழ்கிற உயிரே ! பரம 
பதத்தைப்பெற்று அங்கே நாநாபவரத்தோடே ௮ அபவிக்தெவிடத்தேயோ நீ உதவிற்று; 
மாம்ஸாஸ்ருக்‌ பூய விண்‌ மூத்‌ர ஸ்ஈாயு மஜ்ஜாஸ்த்திகளான சரீரத் திலே, நித்யஸுகிரிகள்‌ 
அனுபவிக்கும்‌ ௮துபவத்தையன்றோ நீ உபகரித்தது ? இத்தால்‌ - வாழ்கையாவது அஅபவிக்‌ 
கையாய்‌, நெடுகாள்‌ ப்ராக்ருதபோகங்களை புஜித்‌துப்போர்த நீ ௮ப்சாக்ருத போகத்துக்குக்‌ 
கைதர நிற்பதே! என்றபடி. மஈஸ்ஸை ( உயிர்‌ ' என்பானென்‌ ? என்னில்‌ ; ஆத்மாவுக்கு 
தர்மபூதஜ்ஞாரம்‌ நித்யமாயிருக்கச்செய்தே, சுமந ஏவ மநுஷ்யாணாம்‌ காரணம்‌ பந்தமோக%யோ:* 
என்று பர்தமோக்ஷங்களுக்கு ஹேது மகஸ்ஸென்றெ ப்ராதார்யத்தைப்‌ பற்ற 4 உயிரே ' 
என்று ஆத்மாவை ஸம்போதிக்குமர்போலே, ஸம்போ இக்கிருர்‌. [ஈல்லைபோ] ஈல்லைவா 
என்றபடி. ஈல்லைல்லை என்று கொண்டாடுறொர்‌, போ என்று ஸம்போதநமாகவுமாம்‌. 
ஈல்‌லபோவென்‌ று முழுச்சொல்லாய்‌, ஈல்லை ஈல்லை யென்னுதல்‌. ஈடூவே என்னைக்கொண்டா ட 
றெ தென்‌? என்ன, [உன்னைப்பெற்று] பந்தஹேதுவாய்ப்‌ போர்த நீ மோக்ஷஹேதவாகப்‌ 
பெற்று, ஈச்வரனும்‌ என்றும்‌ உண்டு, ததஸம்பந்தமும்‌ அநாத ;, அவன்‌ எதிர்சூழல்புக்குத்‌ 
திரியாநிற்கவும்‌, நீ ஆபிமுக்யம்பண்ணாமையாலேயன்‌ றே நெடுங்காலம்‌ இழந்தது ; இன்று நீ 

பிமுக்யம்பண்ணியன்றோ இப்பேறு பெற்றது. நீர்பெற்றபேறு எது? என்ன, சொல்றார்‌ 

மல்‌ [வானுளார்பெருமான்‌ மதுசூதனென்னம்மான்தானும்‌ யானும்‌] அயர்வறுமமரர்களபதி 
யாயிருந்து வைத்து அவதரித்து, மதுவாறெ ௮ஸுரனைப்‌ போக்கனாப்போலே என்னேட்டை 
ஸம்ச்லேஷவிரோதியைப்‌ போக்‌, என்னைத்‌ தோற்பித்துத்‌ தன்பக்கலிலே கைங்கர்யத்திலே 
மூட்டின தானும்‌, கைங்கர்யத்‌ அக்கு விஷயபூதனான கானும்‌, * வாயுந்திரையுகளில்‌ கண்ணாற்‌ 
கண்ட பதார்த்தங்களடங்கலும்‌ பகவதலாபத்தாலே கோவுபடுகிறனவாக நினைத்து விடாய்த்த 
நானும்‌, நெடுநாள்‌ என்னைப்பெறுகைக்கு எதிர்சூழல்புக்கு விடாய்த்த தானும்‌, க்ருஷி 
பண்ணின தானும்‌, க்ருஷிக்கு விஷயபூதனான நானும்‌ [எல்லாம்‌ தன்னுள்ளே கலர்தொழிர்‌ 
தோம்‌] ஆயிரத்திலொன் மும்‌, கடலிற்குளப்படியும்‌ போலே, தானும்‌ சானுமான சேர்த்‌ தியிலே 
எல்லாரஸங்களும்‌ பிறக்கும்படி. ஸம்ச்லேஷித்தோம்‌. [ஓழிர்தோம்‌] நித்யலிபூ தியில்‌ புஃகாலும்‌ 
இப்பேற்றை அசையிட்டிருக்கு மித்தனை ; அக்கு ஏற்றமாகச்‌ செய்யலாவதீல்லை, இதினுடைய 
அவிச்சேதமே அங்குள்ளது, இப்படி. இங்கே கலர்‌இருக்க, இனிப்‌ பாமபதத்தேறப்போகத்‌ 
தேறு உசாத்‌.துணைக்காகவும்‌, இதுதான்‌ விச்சேதியாமைக்கு மாயிற்று. என்போலே 
கலர்தது ? என்றால்‌ [தேனும்பாலும்‌ இத்யாதி] இ.தக்கு ஆளவர்தார்‌ அருளிச்செய்தாராகத்‌ 
திருமாலையாண்டான்‌ பணிக்மும்படி (ஏகஜா தீயத்ரவ்யங்கள்‌ தன்னிலே கலக்காற்போலே ' 
என்று. அதாவது தேனும்‌ தேனுவ்‌ கலந்தாற்போலவும்‌, பாலும்‌ பாலன்‌ கலர்தாற்போலவும்‌, 

்‌ http://acharya.org 


மூன்ரும்‌ திருவாய்மொழி - ஊனில்வாழ்‌ - இரண்டாம்பாட்டு - ஒத்தார்மிக்‌ 19 


நெய்யும்‌ நெய்யும்‌ கலந்தாற்போலவும்‌, கன்னலும்‌ கன்னலுங்‌ கலர்தாற்போலவும்‌, அமுதும்‌ 
அமுதுங்‌ கலர்தாற்போலவும்‌ என்று, ௮ங்கனன்றியே, எம்பெருமானார்‌ அருளிச்செய்யும்‌ 
படி.: இவற்றை ரஸவத்பதார்த்தங்களுக்கெல்லாம்‌ உபலக்ஷணமாக்கி ௫ தானும்‌ சானுமான 
கலவிக்குள்ளே எல்லா ரஸங்களும்‌ பிறக்கும்படி. ஸம்ச்லேஷித்தோ மென்றார்‌ ' என்று, 
* ஸர்வகந்தஸ்ஸர்வரஸ$ * என்கற வஸ்அவோடேயிறே கலக்கிறது; ஜஞாகாநந்தவஸ்துக்‌ 
களுடைய சேர்த்தியிலே ஸர்வரஸங்களும்‌ பிறக்கும்படியாயிற்று கலந்தது _ இவையெல்லா 
வற்றையும்‌ சேர்த்துச்சொல்லும்போது, வருவதொரு பரிமாணாதிக்யம்‌ உண்டிறே ; ௮௮ 
தானேயிறே த்ரவ்யஸத்பாவத்தில்‌ ப்ரமாணம்‌. ப ப தது 1 

இரண்டாம்பாட்டு--இப்பாட்டு ப்ரஸ்துதமான வளவிலே எம்பார்‌ கோஷ்ட்டியிலே 
 இவ்வாத்மாவுக்கு ப்ரதமகுரு ஆர்‌ ?' என்று பிறந்ததாய்‌, இருர்த முதலிகளிற்‌ சிலர்‌, * அசார்‌ 
யனன்றோ ' என்றார்கள்‌ ; சிலர்‌ (ஆசார்யன்‌ ஸ்ரீபாதத்தலே ஆச்ரயிக்கப்போரு ' என்று 
அழைத்துக்கொண்டு போய்ச்‌ சேரவிட்ட ஸ்ரீவைஷ்ணவன்‌ ப்ரதமகுரு என்றார்கள்‌ ; அங்க 
னன்றுகாண்‌, அவன்‌ இவனை அழைத்தாலும்‌ இவன்‌ * அல்லேன்‌ ' என்னாதபடி * இசைவித்‌ 
தென்னை * என்றெபடியே ௮கவாயிலேயிருக்து இசைவித்த ஸர்வேச்வான்காண்‌ ப்‌ரதமகுரு * 
என்று அருளிச்செய்தார்‌, 6 அகன்ற ஈம்மை அவன்‌ திருவடிகளிலே சேரவிட்டது நெஞ்சுறே' 
என்று இவர்‌ திருவுள்ள த்தைக்‌ கொண்டாடப்‌ புக்கவாறே, : நீர்‌ வழி போவாரைக்‌ கொண்டாடு 
இறெதென்‌ அடியறியாதே ?' என்ன, ஆராய்ந்தவாறே, அதுக்கும்‌ அடி அவனாயிருந்தது ; ௫ கட$ுவே 
நெஞ்சைக்‌ கொண்டாடினோ மித்தனையாகாதே ' என்று, அத்தைவிட்டு £ என்னையும்‌ இசை 
வித்த ஸர்வேச்வரனைக்‌ கொண்டாடீர்‌ ' என்ன, தர்திருவுள்ளத்தை விட்டு, ஸர்வேச்வரனைக்‌ 
கொண்டாடுதிறார்‌, 


ஒத்தார்மிக்காரை இலையாயமாமாயா * 
ஒத்தாயேப்போருட்கும்‌ உயிராய்‌ என்னைப்பேற்ற 

அத்தாயாய்த்‌ தந்தையாய்‌ அறியாதனவறிவித்த * 

அத்தா ! நீசேய்தன அடியேனறியேனே.. 2 


[ஒத்தார்‌ மிக்காசை யிலையாய.மாமாயா] என்னை இப்படி விஷயீகரித்த நீதான்‌ ஒருமுறை 
வாளனாய்ச்‌ செய்தாயோ? ச்ரிய:பதிக்கும்‌ தன்னால்‌ கழிக்கவொண்ணாதபடி. யிருப்பதொரு, 
தாரித்ர்ய முண்டு: ௬௩ தத்‌ ஸமச்சாப்யதிகச்ச த்ருச்பதே 4 என்கிறபடியே ஸமா திகதரித்ரனா 
யிருக்கு. [மாமாயா] இது என்ன ஆச்சர்யந்தான்‌ ! [ஒத்தாய்‌ எப்பொருட்கும்‌] நீ யாராய்‌ 
என்பட்டாய்‌? ஸமாதஇிக தரித்சனா யிருக்றெ நீயே இதரஸஜா தீயனாய்‌ வந்து ௮வதரித்தாய்‌. 
[எப்பொருட்கு மொத்தாய்‌] ப்ரஹ்மருத்ரர்கள்‌ நடுவே விஷ்ணுகாமாவாயும்‌, இர்த்சாஅஜனாயும்‌, 
ராமக்ருஷ்ணாத்யவதாரங்களைப்பண்ணியும்‌, திர்யக்குக்களோடொக்க மஹாவசாஹமாய்‌, 
ஸ்த்தாவரங்களோடொக்க குப்ஜாம்ரமாயும்‌ நிற்கும்‌ நிலை, குப்ஜாம்ரமாய்‌ நின்றதுக்குக்‌ கருத்து 
* செவ்வேறின்றால்‌ பெண்ணுக்கும்‌ பேதைக்கும்‌ ஏறவொண்ணாது ' என்று எல்லார்க்கு 
மொக்க ஸுலபனாகைக்கு. இப்படி நிற்கறதென்‌ ? என்னில்‌; மேன்மையோடே வரில்‌ 
( இட்டவொண்ணாது ' என்று அகலுவர்கள்‌ ; தாழவிட்டுவரில்‌ காற்கடைக்கொள்ளுவர்‌ 
கள்‌ ; ஆகையாலே, ஸஜாஇயனாய்‌ வந்து அவதரிக்கவேணும்‌ ; * ப்ரஹ்மேசமத்யகணநா கண 
நார்க்கபங்க தாவிந்த்ராநஜத்வமதிதேஸ்‌ த௩.பத்வயோகாத்‌, இக்ஷ்வாகுவம்ச யதுவம்சஜரிச்ச 
ஹக்த சீலாக்யாக்யமுக்யங்பமஸ்ப பரஸ்‌.ப தாம்௩ : * என்னக்கடவதிறே. இப்படி அவதரித்துச்‌ 
செய்ததென்‌ ? என்னில்‌_— [உயிராய்‌] இச்சேதநன்தான்‌ தனக்குப்‌ பார்க்கும்‌ ஹிதத்தையும்‌ 
பார்க்கக்கடவனா யிருக்கை, தாரகை யென்னவுமாம்‌. [என்னைப்பெற்ற அத்தாயாய்‌] 
தானுண்டாகிலிறே தான்‌ தனக்கு ஹிதம்‌ பார்ப்பது. வளர்த்துக்கொண்ட தாயன்‌ றிக்கே, 
 பெறவேணும்‌' என்று சகோன்புகோற்றுத்‌ தன்‌ சரீரத்தை யொறுத்துப்பெற்று, இவன்‌ 
ப்ரியத்தையே ஈடத்தக்கடவ தாயாய்‌, [தர்தையாய்‌] இப்படி கோன்பு சோற்று வருந்தி வரங்‌ 
இடர்து பெற்ற தாயும்‌ இட்டுவைக்கைக்கு ஒருபைமா த்ரமாம்படி; இவனுக்கு உத்பாதகனாய்‌ 
ஹிதம்பரர்க்குர்‌ தர்தையாய்‌, அவ்வளவன்‌ றிக்கே, [அறியாதன அறிவித்த] * சரீரமேவ மாதா 
ட்‌ http://acharya.org 


20 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


பிதரேள ஜ௩யத :* என்னுமள்வன்றிக்கே, ஞ்ஜாசவிகாஸத்தைப்‌ பண்ணித்தரும்‌ ஆசார்யனுமாய்‌; 
உஸ்‌ ஹி வித்யாதஸ்தம்‌ ஜரயதி தச்ச்ரேஷ்ட்டம்‌ ஜந்ம* என்றபடியே. * ஏதத்வ்ரதம்‌ மம %, 
ட மாமேகம்‌ சரணம்‌ வ்ரஜ* என்னுமவனிறே. [அத்தா] மஹோபகாரகனானவனே ! இவ்வுப 
,காரங்களை, உடையவனாகையாலே செய்தா னென்றொர்‌. * மாதா பிதா ப்ராதா நிவாஸச்சரணம்‌ 
,ஸுஹ்ருத்‌ கதிர்நாராயண : * என்றோர்‌, * பெற்றதாய்‌ நீயே பீறப்பித்ததந்தை நீ மற்றையாரா 
வாரும்‌ நீ * என்றாரிறே. [நீசெய்தன] ஒன்ற இரண்டாலிறே 4 இன்னது ' என்னலாவது ; 
ஆகையாலே, ₹ நீசெய்தன ” என்னுமித்தனை. ஸ்வாமியான நீ சேஷபூதனான என்பக்கல்‌ 
பண்ணின உபகாரங்கள்‌ அடியேன்‌ அறியேனே ; உபகரித்த நீ அறியில்‌ அறியுமித்தனை ; 
என்னாற்‌ சொல்லித்‌ தலைக்கட்டப்போமோ அ அபவித்துக்‌ குமிழிரீருண்டுபோமித்தனை யொழிய 
என்கிறார்‌. .. ne எ os த ன (2) 
மூன்றாம்பாட்‌டஆளவந்தார்‌ அளிச்செய்ததாகத்‌ இருமாலையாண்டான்‌ பணிக்கும்‌ 

படி :_  அறிவுகடையாடாத தசையிலே ஸம்பந்தஜ்ஞாரத்தைப்‌ பிறப்பித்து, பிறந்த ஜ்ஞாகத்‌ 
தை யழிக்கக்கடவதான தேஹஸம்பர்தத்தோடே பின்னையும்‌ வைத்தாய்‌ என்றெ இழவாலே 
சொல்லுறொர்‌ ' என்றாம்‌. இத்தை எம்பெருமானார்‌ கேட்டருளி, 6 முன்னிற்பாட்டுக்களுல்‌ 
பின்னிற்பாட்டுக்களும்‌ ப்ரீதியோடே நடவாநிற்க, நடுவே அப்ரீதி தோற்றச்‌ சொல்லுமது 
சேராது ; ஆனபின்பு, இங்கனேயா மித்‌ தனை- 6 அ தியாமாமாயத்தடியேனை *-அ றியாக்காலத்துள்‌ 
ளே அடிமைக்கணன்புசெய்வித்து - வைத்தாயால்‌ என்றார்‌ ' என்று இத்தையும்‌ ஒருவுபகார 
மாக்கி அருளிச்செய்தார்‌. * அத்தா நீசெய்தன * என்று நாம்பண்ணின உபகாரங்களைச்‌ 
சொல்லாநின்தீர்‌ ; அவற்றிலே கீர்‌ மதித்‌தருப்பதொரு உபகாரத்தைச்‌ சொல்லிக்‌ காணீர்‌ 
என்ன, அத்தைச்‌ சொல்லுறார்‌. 

அறியாக்காலத்துள்ளே அடிமைக்கணன்புசேய்வித்து * 

அறியாமாமாயத்தடியேனை வைத்‌ தாயால்‌ * 

அறியாமைக்குறளாய்‌ நிலம்மாவலிமூவடியேன்ற * 

அறியாமைவஞ்சித்தாய்‌ என தாவியுள்கலந்தே. 8 

[அறியாக்காலத்துள்ளே] * பால்யாத்‌ ப்ரப்ருதி ஸ-ஸஸ்நித்த : ௬ என்கிறபடியே, அறிவு 

நடையாடாத பால்யத்திலே. (அடிமைக்கணன்‌ புசெய்வித்‌ த] அடிமைக்கண்‌ - அடிமையிலே. 
* அஹம்‌ ஸர்வம்‌ கரிஷ்யாமி * என்‌ இறபடியே, அஸ்ப்ருஷ்டஸம்ஸாரகர்தரான நித்யஸூரிக 
ளுடைய பரிமாற்றத்திலேயன்றோ என்னை அங்வயிப்பித்த து, [அன்புசெய்வித்து] * வரில்‌ 
போகடேன்‌, கெடில்‌ தேடேன்‌ * என்‌ நிருக்கையன்‌ றிக்கே, * குருஷ்வ * என்னும்படி பெரு 
விடில்‌ முடியும்படிபன்றோ பண்ணிற்று ? [அறியா இத்யாதி] பிள்ளாய்‌ ! ஊமத்தங்காய்‌ தின்று 
ப்ரமித்தாரைப்போலே, அரித்ஸம்ஸ்ருஷ்டனாயிருக்‌ கற -என்னைக்டடீர்‌ ' இப்படி. பண்ணிற்று. 
அ றிவுகேட்டைப்‌ பண்ணக்கடவதான ப்ரக்ருதிஸம்ஸ்‌ நஷ்டனாயிருக்கிற அடியேனை, இது எங்‌ 
கே றைப்பட்டாலும்‌ ஈல்லது, நம்வஸ்‌ துவன்றோ ' என்று. [வைத்தாயா ல்‌] இத்தண்ணீர்ப்பர்‌ 
தலைவைத்தாயா லென்ஜறோர்‌, அறியா மாமாயத்தடியேனை - அ நியாக்காலத்துள்ளே அடி 
மைக்கண்‌ அன்புசெய்வித்து வைத்தாயால்‌, இ.துக்கு ஈல்லநிதர்சஈ முண்டு. [அறியாமை இத்‌ 
யாதி] ரெஞ்சறியாதபடி கார்யம்‌ செய்வாரைப்போலே, இருமார்விலிருக்த நாய்ச்சியாருல்‌ 
கூட அறியாமே வாமஈவேஷத்தைப்‌ பரிக்சஹித்து -* கொள்வனான்மாவலி * என்றாப்போலே, 
*நிலம்மாவலிமூவடியென்‌ ற- அரர்விதபாஷணங்களைப்பண்ணி. பண்டும்‌ இரந்து பழக்கமுண்‌ 
டாலெழே அக்கிதபாஷணம்பண்ணாவது, [அ நியாமைவஞ்சித்தாய்‌ ] சுக்ராஇகள்‌ * இவன்‌ ஸர்‌ 
வேச்வரன்‌, தேவ கார்பம்செய்ய வந்தான்‌ ; உன்ஸர்வஸ்வத்தையும்‌ அபறஹரிக்கவர்தான்‌ ' 
என்றால்‌; அவர்கள்பாகரஞ்‌ செவிப்படாதபடி தன்‌ பேச்சாலே அவனை ௮ நிவுகெடுத்து வஞ்சித்‌ ' 
தானாயிறது. அப்படியே, [என தாவியுள்கலர்‌ அ ] கானிருக்றெ இடத்தளவும்‌ வர்து, என்‌ 
ஜேடேகலந்து. அத்யந்தம்‌ அர்யபரனான: என்‌ ஆத்மாவிலே புகுந்து உன்குணசேஷ்டிதங்‌ 
களாலே வசீகரித்த அறியாமைக்குறளாய்‌ நிலம்‌ மாவலி மூவடியென்று அறியாமை வஞ்சித்‌ 
தாப்போலே, எனதாவியுள்கலந்து - அறியாமாமாயத்தடியேனே *, அறியாக்காலத்துள்ளே 


அடிமைக்கண்‌ அன்புசெய்வித்‌ ஐ வைத்தாயால்‌ என்று அந்வயம்‌. ஃ 0 (3) 


மூன்ரும்‌ திருவாய்மொழி - ஊனில்வாழ்‌ - ஐந்தாம்பாட்டு - இனியார்‌ 21 


நாலாம்பாட்டு-.-4 வைத்தாயால்‌ '' என்று ௮வன்பண்ணிண உபகாரத்தை அஸர்‌ 
இத்து இங்கனே கிடந்து கெஞ்சாறல்‌ படாநில்லாதே, ப்ரத்யுபகாரமாக உம்மதாயிருப்ப 
தொரு வஸ்துவைக்‌ கொடுத்து கெஞ்சாறல்‌ தீரமாட்டீரோ ? என்ன,  அப்படியேயிறே 
செய்வது ' என்று அவன்‌ திருவடிகளிலே ஆத்‌ மமமர்ப்பணத்தைப்‌ பண்ணி ௮ அசயிக்றொர்‌, 


என தாவியுள்கலந்த பேருநல்லுதவிக்கைம்மாறா * 

என தாவிதந்தோழிந்தேன்‌ இனிமீள்வதேன்பதுண்டே ? % 

என தாவியாவியும்கீ போழிலேழுமுண்டவேந்தாய்‌ * 

என தாலியார்யானார்‌ ? * தந்தகீ கொண்டாக்கினையே. 4 


[எனதாவியுள்கலர்த] ௮காதிகாலம்‌ ஸம்ஸாரத்திலே வாஸகை பண்ணிப்போந்த 
என்னுடைய ஆத்மவஸ்‌ அவிலேெர்‌ வந்து கலந்தது. [எனதாவி] வஹிஷ்ட்டன்‌ சண்டால 
ச்ரேணியிலே புகுர்தாற்போலே தம்மை௮ அஸந்திக்கர்‌ ; 6 நீசனேன்‌ '” என்றிறே தம்மை 
௮ அஸக்திப்பது, [உள்கலந்த] அதுதன்னிலுங்‌ கடக்கநின்று சில போகமோக்ஷங்களைத்‌ 
தந்துபோகையன்றிக்கே, 6 எல்லாம்‌ தன்னுள்ளே கலந்தொழிர்தோம்‌ '' என்னும்படி. கலப்‌ 
பதே! உதவி, ஈல்லுதவி, பெருகல்லுதவி, உதவியாவது - உபகரிக்கை. ஈல்லுதவியாவதது - 
பச்சைகொள்ளாதே உபகரிக்கை, பெருகல்லுதவியாவத - தன்பேறாக உபக&ரிக்கை, இம்‌ 
மஹோபகாரத்துக்கு, கைம்மாறு - ப்ரத்யுபகாரமாக. [எனதாவிதந்தொழிக்தேன்‌] என்‌ 
னுடைய ஆத்மவஸ்துவை தேவர்திருவடிகளிலே ஸமர்ப்பித்தேன்‌. ௮ழூது, இதுதான்‌ 
எ த்தனைகுளிக்கு நிற்கும்‌ ? என்றான்‌. ஈச்வரன்‌, [இனிமீள்வதென்பதண்டே ]| *ஸத்யோ 
தசாஹமாகத்‌ தந்தேன்‌. 6 அழது! நீர்தாம்‌ தரை யாருக்குத்‌ தந்தீரென்று்‌ ஆராய்ர்து 
பார்த்துக்காணும்‌ ' என்றான்‌ ஈச்வரன்‌ ; ஆராய்ர்தவாறே அவனதை அவனுக்குக்‌ கொடுத்த 
தாயிருந்தது. [எனதாவியாவியும்‌ நீ] என்னாத்மாவுக்கு அந்தராத்மாவாய்ப்‌, புகுந்து நிற்கிற 
யும்‌ நீயாயிருந்தாய்‌. பகவதீயமான வஸ்துவை கெடுகாள்‌ 6நஈம்மதூ' என்றிருர்‌அ, இத்தை 
இன்று அவன்பக்கலிலே ஸமர்ப்பித்தோம்‌ ; ஸர்வஜ்ஞனானவன்‌ என்நினைத்‌ இருக்கும்‌ ? என்று, 
தாம்‌ அத்தையறிந்து அதுக்கு லஜ்ஜிக்கறொர்‌. ஆத்மஸமர்ப்பணம்‌ பண்ணாவிடில்‌ ஸர்வமுக்தி 
ப்ரஸங்கமாம்‌. ஸமர்ப்பிக்கில்‌ அவனதான வஸ்துவை அவனுக்குக்‌ கொடுத்ததாம்‌ ; ஆனால்‌ 
செய்யவடுப்பதென்‌ ? என்னில்‌ ; ப்ரார்திலையத்‌ தில்‌ ஸமர்ப்பிக்கவும்‌ வேணும்‌ ; தெளிந்தால்‌ 
கொடுத்தோம்‌ ' என்று இருக்கக்கடவனல்லன்‌ ; * மயா ஸமர்ப்பித : - அதவா கிந்ந ஸமர்ப்‌ 
பயாமி தே% என்றாரிறே. [பொழிலேழுமுண்டஎர்தாய்‌] ஸ்வாபாவிகமான சேஷித்வங்‌ 
கொண்டு சொல்லவேணுமோ ? ப்ரளயாபத்திலே வயிற்றிலேவைத்து ரோக்கனவது போ 
சாதோ நீ சேஷி யென்சைக்கு? [எந்தாய்‌] ப்ரளயாபத்திலே ஈசியோதபடி ஜகத்தை ரக்ஷித 
தாப்போலே, பிரிந்துகசியாதபடி என்னோடே கலந்து அடிமைகொண்டவ னென்றுமாம்‌, 
[எனதாவியார்‌ யானார்‌] ப்ரதேயமான வஸ்து ஆசு ? ப்ரதாதா ஆருடையவன்‌ ? (நான்‌ என்‌ 
ஆத்மாவை ஸமர்ப்பித்தேன்‌ ' என்னக்கடவேனோ ? [தர்தம்கொண்டாக்கனையே] முதலிலே 
இத்தையுண்டாக்கின நீயே கொண்டாயானாப்‌, உண்டாக்குகையாவதென்‌ நித்யவஸ்‌ துவை ? 
என்னில்‌, * இச்சாத எவ தவ விச்வபதார்த்தஸத்தா * என்று அவனுடைய நித்யேச்சையா 
லேயிறே இதினுடைய நித்யத்வம்‌. ... Fe 24 ஸ்‌ ந்‌ (4) 


அஞ்சாம்பாட்டு--ஜ்ஞாரலாபமே அமையுமே ? ப்ராப்தி வேண்டாவோ ? என்ன, 
எனக்கு ப்ரதமஸ-க்ருதமும்‌ நீயேயாய்‌, என்னை ஸம்ஸாரிகளில்‌ வ்யாவருத்தனாக்னெ வன்றே 
பெற்றேனேயன்றே ? என்றோர்‌. 


இனியார்ஞானங்களால்‌ எடுக்கலெழாதவேந்தாய்‌ !* 
கனிவார்வீட்டின்பமே ! என்கடற்படாவமுதே * 
தனியேன்வாழ்முதலே ! போழிலேழுமேனமோன்றாய்‌ ட 


நுனியார்கோட்டில்வைத்தாய்‌ உனபாதஞ்சேர்ந்தேனே. 5 


http://acharya.org 


99 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


[இனி] - மேலே அர்வயம்‌. [ஆர்ஞானங்களால்‌ எடுக்கலெழாதவெந்தாய்‌] எத்தனை 
யேனும்‌ அதிசயிதஜ்ஞாஈரான வர்களுடைய ஜ்ஞாஈவிசேஷங்களா லும்‌ ஸ்வயத்நத்தாலே 
நியப்பார்க்குமன்று பேர்க்கப்பேரா இருக்கற என்காயனே ! அதாவது - தஅர்யோதானாலே 
பரிச்சேதித்தல்‌, ராவணனாலே எடுக்கலாயிருத்தல்‌ செய்ய அரிதாயிருக்கை, [கனிவார்‌ 
வீட்டின்பமே] (8ீ' என்றால்‌ உள்கனிந்து பக்வமாயிருக்குமவர்களுக்கு மோக்ஷஸுசமான 
வனே! அன்றியே, (நீ என்றால்‌ இனியராயிருக்குமவர்களிருப்பிடத்திலே வக்‌ இ அவர்‌ 
களுக்கு ஆகந்தத்தை விளைக்குமவனை ! அப்படி எங்கே கண்டோம்‌ ? என்னில்‌ ; யசோதைப்‌ 
பிராட்டி, உ தொல்லையின்பத்‌திறுதிகண்டாளிறே, [என்கடற்படாவமுதே] அவ்விரண்டு 
கோடியிலும்‌ எண்ணவெவொண்ணுதபடியிருக்கற எனக்கு அயத்ஈஹித்த 
போக்யனானவனே ! [தனியேன்‌ வாழ்முதலே] தனியேனான என்னுடைய அஅபவத்துக்கு ப்ர 
தமஸுக்ருத மானவனே ! ஏகாக்ஷ்யேககர்ணிகள்‌ கடுவே யிருர்தாப்போலே பிராட்டி, இவருக்‌ 
கும்‌ தனியாயிருக்குமிறே ஸம்ஸாரத்திலிருப்பு. [பொழில்‌இத்யா இ] தனிமையிலை வர்து உத 
வும்படியைச்‌ சொல்லுறது; அத்விதியமஹாவரா ஹஃவஷத்தைப்‌ பரிக்ரஹித்து, ப்ரளயம்‌ 
கொண்ட புவகங்களேழையும்‌ எடுத்து. [அனியார்கோட்டில்வைத்தா ய்‌] அனியென்று - 
கூர்ஸ்ம்‌. ஆர்கை - மிகுதி, கூர்மைமிக்க கோட்டிலே வைத்தா யென்றபடி, இத்தால்‌, ரக்ஷ்ப 
வர்க்கத்தின்ளவல்லாத ரக்தகனுடைய பாரிப்பைச்‌ சொல்லுறது. [இனியுனபாதஞ்‌ சேர்ச்‌ 
தேனே] ப்ரளயங்கொண்ட பூமியை எடுத்தாப்போலே ஸம்ஸாரப்ரளயங்கொண்ட என்னை 
எடுத்தபோதே, தேவர்‌ திருவடிகளை கான்‌ இட்டினேனேயன்றோ. * இமையோர்‌ தலைவா - இச்‌ 
நின்‌ தரீர்மை யினியாமுறாமை * என்னும்படி, அறிவைத்‌ தக்தபோதே உன்‌ திருவடிகளைப்‌ 
பெற்றேனேயன்றோ ? டல்‌ வி 9! ணா ல்‌ உ (5 
. அரும்பாட்டு,-* இனியுனபா தஞ்சேர்்கேனே '' என்றார்‌ ; * இனி ' என்று விசேஷிக்க 
வேணுமோ? ஃிபொய்ந்நின்றஞானத்திலே £ விசேஷகடாக்ஷம்பண்ணினபோதே இட்டிற்றி 
லேனோ ? என்னுதல்‌ ; அன்றிக்கே, ஸ்வரூபத்தை அஅஸக்தித்தவாறே ஸ்வாபாவிகசேஷத்வ 
மேயாய்‌ நிலைநின்‌றஆகாரம்‌, ஈடுவுள்ளது வர்‌2தறியாய்த்‌ தோற்றுகையாலே சொல்லுகிரு ராகவு 
101 (Ds ‘ 


சேர்ந்தார்‌ தீவினைகட்கருநஞ்சைத்‌ திண்மதியை * 

தீர்ந்தார்தம்மன த்துப்‌ பிரியாதவருபிரை * 
சோர்ந்தேபுகல்கொடாச்சுடரை அரக்கியைமூக்‌ 

கீர்ந்தாயை * அடியேனடைந்தேன்‌ முதன்முன்னமே. 6 


சேர்ந்தாருண்டு- * த்விதா பஜ்பேயமப்யேவம்‌ ௩ நமேயந்த கஸ்யசித்‌ . என்னும்‌ நிர்ப்பக்க 
மில்லாதவர்கள்‌. [சேர்ந்தார்‌] கெடுமரக்கலம்‌ கரைசேர்ந்தா ற்போலே இவனைக்‌ இட்டினவர்கள்‌. 
அராதிகாலம்‌ ஸம்ஸரித்துப்போக்த ஆத்மா ஸர்‌ வேச்வரனைக்‌ இட்டுகையாவது - கரைசேருகை 
யிறே, இக்கரையேதினார்களி?ற அவர்கள்‌. [இவினைகட்கருகஞ்சை] அவர்களுடைய ப்ராப்‌ 
திப்ரதிபச்தக கர்மங்களுக்குக்‌ காற்றவொண்னை கஞ்சானவனை. [இண்மதியை] முன்பே 
சேர்ர்திருக்குமவர்களுக்குத்‌ தண்ணியதான மதியைக்‌ கொடுக்குமவனை. அம்பரீஷன்‌ தபஸ்ஸ 5 
பண்ணாகிற்க, ஸர்வேச்வான்‌ இர்த்ரவேஷத்தை தரித்துக்கொண்டு சென்று, 4 உனக்கு வேண்‌ 
டியவற்றை வேண்டிக்கொள்‌ ' என்ன, * நான்‌உன்னை ஆரா திக்குமவனல்லேன்்‌ காண்‌ ; என்னை 
ஸமா இிபங்கம்பண்ணாதே போகவல்லையே, உன்னைக்‌ கும்‌பிடன்றேன்‌ ' என்றானிறே - * நாஹமா 
ராதயாமி த்வாம்‌ தவ பத்தோயமஞ்ஜலி ௫ * என்று தானே ௮ க்சப்பார்க்குமன்றம்‌ அழிக்க 
வொண்ணாதபடியான திண்ணிய ம தியைக்‌ கொடுக்குமவனை. [ ர்ந்தார்‌இ.த்யா தி] * ஜலாக்மத்ஸ்‌ 
யாலிவோத்த்ருதேள * ஏன்று தன்னைப்பிரியமாட்டா தே யிருக்குமவர்கள்‌ நெஞ்சைவிட்டீப்போக 
மாட்டாதே, அவர்களுயிர்‌ தன்னைப்பிரீர்து த்ரவீ பூதமாய்‌ மம்ப்போகக்கொடாதே, அத 
தன்பேறு ' என்னுமிடம்‌ வடிவில தோன்ற இருக்குமவனை திர்்தாருண்ட - உபாயத்தில்‌ 
துணிவுடையார்‌. அவர்களா றார்‌ - * ப்ராப்யப்ராபகங்களிரண்டம்‌ அவனே ' என்றிராக்கு 
மவர்கள்‌. அவர்கள்‌ தன்னைப்பிரிக்து கோவுபடாதபடி அவர்கள்‌ கெஞ்சிலே யிருக்குமவ னென்‌ 

http:/acharya.org 


மூன்ரும்‌ திருவாய்மொழி - ஊனில்வாழ்‌ - ஏழாம்பாட்டு - முன்னல்யாழ்‌ 23 


அமாம்‌. [அரக்‌இயைகூக்கர்ர்தாயை] பிராட்டியோட்டை ஸம்ச்லேஷவிரோ இயைப்‌ போக்குமா 
போலே யாயிற்று, அவர்களுடைய விரோதிகளைப்‌ போக்கும்படியும்‌. ஆனால்‌, இவனோ 
பின்னை அவள்மூக்கறுத்தா னென்னில்‌ ; - இம்‌, கையாலே யறுக்கவேணுமே, * ராமஸ்ய 
தக்ஷிணோ பாஹு௰:£ என்னக்கடவதிறே [அடியேன்‌ இத்யாதி) சேஷபூதனான நான்‌ பண்டே 
அடைர்தேனேயன்றோ ? [அடியேனடைர்தேன்‌ முதன்‌ முன்னமே] அராதிகாலம்‌ இழந்த 
இழவை மறக்கும்படி வந்து கலக்கையாலே, இன்றோபெற்றது ? இவ்வாத்மாவுள்ளவன்றே 
பெற்றேனல்லேனோ ? என்றுமாம்‌, வாயுர்திரையுகளில்‌ - ழ்‌ ஸம்ச்லேஷித்த தேற்றம்‌ 
போய்க்‌ கலங்க விச்லேஷமேயாய்ச்‌ சென்றாப்‌ போலே, இங்குக்‌ கலவியின்பமிகுதியாலே அத்தை 
மறந்து முன்பே பெற்றேனல்லேனோ ? என்று ரென்றுமாம்‌. முதல்முன்னமே - பழைய 
தாக வென்றபடி, க னக ன SH, 2 ஸ்ஸ்‌ (6) 


ஏழாம்பாட்டு--இப்படி. தாம்பெற்ற பேற்றின்௧னத்தையும்‌ அறுஸர்தித்து, இவ்‌ 
விஷயத்தினுடைய போக்யதையையும்‌ ௮அஸந்‌இத்து, 6 இது இருந்தபடி கண்டோமுக்குத்‌ 
தொங்காதுபோலே யிருந்தது ' என்று ௮ இசங்கைபண்ணி, 6 தேவர்‌ என்னைக்‌ கைவிடில்‌ கான்‌ 
உளேனாகேன்‌ ; என்னைக்‌ கைவிடாதொழியவேணும்‌ ' என்‌ இிறார்‌. 


முன்னல்யாழ்பயீல்நூல்‌ நரம்பின்முதிர்சுவையே ! * 

பன்னலார்பயிலும்‌ பரனே | பவித்திரனே ! 5 

கன்னலே ! அமுதே ! கார்முகிலே ! என்கண்ணா ! % 
நின்னலாலிலேன்காண்‌ என்னைநீகுறிக்கோள்ளே. 7 
[முன்னல்‌ இத்யாதி] ( முன்னல்‌ '' என்றெ ஒற்றைப்போக்கி: முனலாக்கி, முரலாச்கி 
நிர்வஹிப்பாரு முண்டு. அன்றிக்கே, முன்னலென்றது - உன்னலாய்‌, உன்னல்‌ - நினைத்த 
லாய்‌, இனிமையாலே 6 ௮து௮து ' என்று வாய்புலற்றும்படி யிருக்கை, அன்றிக்கே, முன்‌- 
சாஸ்த்ரத்தினுடைய பழமையாய்‌, ஆதியிலேயுண்டாய்‌, நல்‌ - அதுதான்‌ நன்றாய்‌ யாழ்பயில்‌ 
நூல்‌ - யாழ்விஷயமாக அப்யிக்கப்படுவதான _நாலுண்டு - சாஸ்த்ரம்‌, அர்க சாஸ்த்ரேசக்‌ 
தமானபடியே. [ஈரம்பின்முதிர்சுவையே] ஈரம்பிலே தடவப்பட்ட - அதிலேபிறந்த பண்‌ 
பட்ட ரஸம்போலே போக்யனானவனே ! மிடற்றைச்‌ சொல்லாதொழிக்தது - கர்மாதுகுண 
மாகப்‌ போதுசெய்யுமது உண்டாகையாலே அதுக்கு, இப்படி. போக்யதை குறைவற்றால்‌ 
போக்தாக்கள்‌ வேணுமே, அவர்களைச்‌ சொல்லுறெது மேல்‌ ; [பன்னலார்‌ பயிலும்‌ பானே ] 
* தெள்ளியார்‌ பலர்‌ கைதொழுந்தேவனார்‌ * என்‌ றபடியே - தாங்கள்‌ பலராய்‌, பகவத்குணல்‌ 
களுக்கு தேசிகராயிறார்துள்ள நித்ய ஸூரிகள்‌ ஸதாஅபவம்‌ பண்ணாரின்றாலும்‌ அஅபூதாம்‌ 
சம்‌ அளவுபட்டு ௮.நுபாவ்யாம்சமே பெருத்திருக்கை, [பவித்திரனே] நித்யஸம்ஸாரிகளுக்‌ 
கும்‌ நித்யஹித்தரோபாதி உன்னை அதுபவிக்கைக்கு யோக்யராம்படியான சுத்தியைப்‌ 
பிறப்பிக்குமவனே ! அன்றிக்கே, பன்னலாசென்று - முமுக்தாக்களை யாக்‌, அவர்கள்‌ எப்‌ 
போதும்‌ ௮அபலியா நின்றாலும்‌ தொலையாத போகயதையை யுடையையாய்‌, அவர்களுக்கு 
த்வததஅபவவிரோதியைப்போக்கும்‌ சுத்தியோகத்தையுடையவனே ! என்றுமாம்‌. [கன்‌ 
னலே] எனக்கு நிரதிசயபோக்யனைவனே ! [அமுதே] என்னைச்‌ சாவாமல்‌ ஜீவிப்பித்துக்‌ 
கொண்டு போருறெவனே ! [கார்முலே] ஒளதார்யத்தைப்பற்ற. [என்கண்ணா] தன்னைக்‌ 
கொடுத்தபடி. இவ்வளவும்‌ இவருடைய சங்காஹேது. [நின்னலால்‌ இலேன்காண்‌] 
உன்னையொழீய அரை சகுணம்‌ ஜீவிக்கமாட்டேன்‌. உன்னையொழிய ரக்ஷகரை யுடையே 
னல்லே னென்றுமாம்‌. [என்னை நீ குறிக்கொள்ளே ] என்னைப்‌ பார்த்தருளவேணு மென்னு 
தல்‌, என்னைத்‌ இருவுள்ளம்பற்ற வேணு மென்னுதல்‌. [என்னை] உன்னையொழிர்தவன்று 
அசித்ப்ராயனான என்னை. [நீ] இதுக்கு தாரகனான நீ யென்றுமாம்‌, க 59 (7) 


எட்டாம்பாட்ட--* என்னை ரீ குறிக்கொள்ளே "' என்றவாறே அவன்‌ குளிரக்கடாகஷித்‌ 
தான்‌ ; அத்தாலே ஸகலவ்யஸகங்களும்‌ போய்‌ அவனை ௮அபவிக்கிருர்‌. 
http://acharya.org 


24 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


குறிக்கோள்ஞானங்களால்‌ எனையூழிசேய்‌ தவமும்‌ * 

கிறிக்கோண்டிப்பிறப்பே சிலகாளிலேய்தினன்யான்‌ * 
உறிக்கோண்டவேண்ணேய்பால்‌ ஒளித்துண்ணுமம்மான்பின்‌ * 
நேறிக்கோண்டநேெஞ்சனாய்ப்‌ பிறவித்துயர்கடிந்தே. 8 


[குறிக்கொள்‌ ஞானங்களால்‌] யமநியமாத்யவஹிதராய்க்கொண்டூ ஸம்பா திக்கவேண்‌ 
டும்‌ ஜ்ஞுஈவிசேஷங்களாலே, அவையாவன - வேதச த்யாஈ உபாஸாத்யவஸ்த்தாவிசேஷங்‌ 
கள்‌. [எனையூழிசெய்தவமும்‌] அரேககல்பங்கள்‌ கூடி ச்ரவணமாய்‌ மகநமாய்‌ த்ருவா அஸ்ம்ரு 
தியாய்‌, இங்கனே வரக்கடவதான தப$ பலத்தை, [இறிக்கொண்டூ] ஒருய த்ஈமின்‌ நிக்கே 
யிருப்பதொரு விரகைப்‌ பெற்று, அதாவது - அவன்‌ தன்னையே கொண்டு என்றபடி. 
என்ன - அவனைக்காட்டுமோ ? என்னில்‌ ; % 6 பெருங்கறியான்‌'' என்னக்கடவதிறே. இது 
தான்‌ எத்தனை ஜர்மல்‌ கூடி யென்னில்‌, [இப்பிறப்பே] இஜ்ஜர்மத்திலே. இஜ்ஜர்மமெல்‌ 
லால்‌ கூடியோ ? என்னில்‌, [சிலதாளில்‌] அல்பகாலத்திலே.” அழத, ப்ராபிக்கக்கடவீ 
ராய்‌ நின்தீரோ ? என்ன, [எய்‌இனன்‌] ப்ராபித்தேன்‌. [யான்‌] இப்பேற்றுக்கு ஒருயத்கம்‌ 
பண்ணாத சான்‌. [உறிக்கொண்ட இத்யாதி] * தவமெய்தினன்‌ * என்றெ பலத்தைச்‌ 
சொல்லுறெதாதல்‌. * இறிக்கொண்டு * என்கற உபாயத்தைச்‌ சொல்லுகறெதாதல்‌. [உறி 
இத்யாதி] உறிகளிலே சேமித்துக்‌ கள்ளக்கயிறு உருவிவைத்த வெண்ணெயையும்‌ பாலையும்‌ 
 தெய்வங்கொண்டதோ ? என்னும்படி மறைத்து அமுதுசெய்த அச்செயலாலே ஐகத்தை எழு 
இக்‌ கொண்ட வனுடைய. [பின்னெறிக்கொண்ட.கெஞ்சஞய்‌] அவன்பின்னே நெறிப்பட்ட கெஞ்‌ 
சையுடையனாய்‌ ; * யே௩யே௩ தாதா கச்சதி தேதே௩ ஸஹ கச்சதி * என்கிறபடியே. அன்‌ 
நியே, பின்னெறிக்கொண்ட என்றெது,; ப்ரபத்தியை, பின்னெறி என்றெ - பின்னே 
சொன்ன நெறி யென்றபடி. நெறி-வழி, [பிறவித்துயர்கடிக்தே] பலத்தைச்‌ சொன்ன 
இடத்திலே விரோதிநிவ்ருத்தியையுஞ்‌ சொல்லிக்‌டெர்ததிறே ; அத்தைச்சொல்லுறெது. 
அன்றியே, (பின்னெறிக்கொண்டகெஞ்சனாய்‌] பாரதஸமாத்திலே அர்ஜுனுக்கு ஓரவஸ்த்‌ 
தையைப்‌ பிறப்பித்திறே உபாயத்தை உபதேசித்தது ; இவர்‌ வெண்ணெய்களவுகாணப்‌ போன 
இடத்திலே அடியொற்றிக்‌ கொண்டுசென்று அவன்புக்க க்ருஹத்திலே படலைத்‌ திருவைத்‌ 
தாயிற்று கேட்டுக்கொண்டஅ. [பிறவித்‌ தயர்கடிர்தே] * ஸர்வபாபேப்யோ மோ௯ஃயிஷ்யாமி * 
என்றே வைத்தானிறே. ... ர்க ஷை i 55 க்‌ } (8) 


ஒன்பதாம்பாட்ட* ஸோச்நதே ஸர்வாந்‌ காமாந்‌ ஸஹ ப்ரஹ்மணா விபச்சிதா * என்றெ 
படியே, என்னுடைய ஸகலதுரிதங்களும்‌ போம்படி. ஸர்வேச்வானை அ நுபவிக்கப்பெற்ேே 
னென்று ஹ்ருஷ்டராஇரர்‌, 
கடிவார்‌ தண்ணந்‌ துழாய்க்‌ கண்ணன்விண்ணவர்பேருமான்‌ * 
படிவானமிறந்த பரமன்பவித்திரன்சீர்‌ * 
"செடியார்நோய்கள்கேடப்‌ படிந்துகுடைந்தாடி * 
அடியேன்வாய்மடுத்துப்‌ பருகிக்களித்தேனே. 9 


[கடிவார்‌ தண்ணர்‌ அழாய்க்‌ கண்ணன்‌] பரிமளப்ரசுரமான திருத்துழாய்‌ மாலையையு 
டைய க்ருஷ்ணனென்னுதல்‌ ; மது ஸ்யக்தியாநின்றுள்ள திருத்‌ துழாயையுடையவ னென்னு 
தல்‌. ண்ணவர்பெருமான்‌] இவ்வொப்பனையழகாலே எழுதிக்கொள்வது, அகர்‌ தவைக 
சசிக யாயிற்று. [படிவானமிறந்தபசமன்‌ ] தன்படிக்கு வானிலுள்ளார்‌ ஒப்பாகாதபடி. 
மிருக்கிற பரமன்‌--பசமஸாம்யாபச்ஈசசான நித்யஸூரிகளும்‌ தன்படிக்குஒப்பாகாதபடியான 
மேன்மையுடையவ னென்னுதல்‌ ; தன்‌ திருமேனிக்கு வானமுண்டு - மேகம்‌, ௮௮௫ ஒப்பாகாதபடி 
யிருக்கதறவ னென்னுதல்‌, [பவித்திரன்‌] இவ்வடிவழகை ஸம்ஸாரிகளும்‌ அஅபவிக்கைக்கு 
யோக்யராம்படி பண்ணும்‌ சுத்தியையுடையவனுடைய இருண்டு - கல்யாணகுணக்கள்‌ - அவற்‌ 
றை, அடிகாணவொண்ணாதைபடி தூறுமண்டிக்டெக்கிற ஸாம்ஸாரிக ஸகலதுரிதங்களும்‌ போம்‌ 
படி வந்துகிட்டி, நாலுமூலையும்‌ புக்கு ௮அவகாஹித்து, அரர்யார்ஹனான நான்‌ முழுமிடறு 

http://acharya.org 


மூன்றாம்‌ திருவாய்மொழி - ஊனில்வாழ்‌ - பதினோராம்பாட்டு - குழாங்கொள்‌ ல்‌ 


செய்துஅறுபவித்‌து,; யமாதிகள்‌ தலையிலேயும்‌ அடியிட்டுக்‌ களிக்கப்பெற்றேன்‌. படிந்து - 
இட்டி, குடைந்து - எங்கும்புக்கு ஆடி - அவகாஹித்து, அடியேன்‌, வாய்மடுத்துப்‌ பருகி - 
பெருவிடாயோடே அனுபவித்த. [ களித்தேனே ] இதரவிஷயஸ்பர்சம்‌ துகமேயானாற்போ 
லே, பகவத்குணாஅபவம்‌ களிப்பேயாகக்கடவது, 2 கக ன்‌ (9) 


பத்தாம்பாட்டு--1 களித்தேனே ' என்னா, திரியட்ட்‌ ஸம்ஸாரிகளோடேயிருக்கை 
ய்ன்‌ நியே, இவ்வ.சபவத்‌ துக்கு தேசிகரான நிர்யஸூரிகள்‌ தரளிலே போய்ப்புகுவது எப்போ 
தோ ? என்‌ கிர்‌. 


களிப்புங்கவர்வுமற்றுப்‌ பிறப்புப்பிணிமுப்பிறப்பற்று % 

ஒளிக்கோண்டசோதியமாய்‌ உடன்கூடுவதேன்றுகொலோ ? * 

துளிக்கின்‌ றவானிந்ரிலம்‌ சுடராழிசங்கேந்தி * 

அளிக்கின்றமாயப்பிரான்‌ அடியார்கள்‌ குழாங்களையே. 10 


[களிப்பும்‌] இதரவிஷயா அபவத்தாலே வரும்‌ களிப்பும்‌, அவைபெறாத 
போது அசைப்பட்டுவரும்‌ க்லேசமும்‌, [அற்று] போய்‌. இவை ரண்டுக்கும்‌அடியான ஜர்‌ 
மம்‌, அதுபுக்கவிடத்தே புகக்கடவதான வ்யா தி, அரர்தரம்‌ வரும்‌ ஜரை,  இத்தோடேயாகிலும்‌ 
இருர்தாலாகாதோ ? ? என்று நினைத்‌திருக்கச்செய்தே வரும்‌ நிரந்வயவிகாசம்‌ - இவையடைய 
அற்று. [ஒளிக்கொண்டசோதியமாய்‌] ரஜஸ்தமஸ்ஸாக்கள்‌ கலசின இந்த சரீரம்போலன்‌ 
நியே, சுத்தஸத்த்வமயமாய்‌ நிரவதிகதேஜோ ரூபமான சரீரத்தையுடையோமாய்‌. [உடன்கூ 
டுவதுஎன்றுகொலோ] - நான்‌, எனக்கு ' என்‌ றுஅகலவேண்டாத இவ்வுடம்புடையார்‌ திர 

லே போய்ப்புக்கு ரெருக்கப்பெறுவதஎன்றோ ? [அளிக்கின்ற இத்யாதி] வர்ஷிக்கையே 
ஸ்வபாவமாகவுடைத்தான ஆகாசம்‌, அத்தாலே விளையக்கடவதான இந்தப்பூமி, இவற்றைக்‌ 
கடற்கரை வெளியிலே கோக்கினாற்போலே, இவ்யாயுதங்களைத்‌ தரித்து ரோக்குறெ ஆச்சர்ய 
பூதன்‌. [சுடரா ழிசங்கேர்‌ இயளிக்கன்‌ றமாயப்பிரான்‌] பரமபதத்தில்‌ ஆபசணமாய்க்‌ காட்சிதரும்‌, 
இங்கு ஆயுதமாயிறே இருப்பது இப்படி ரக்ஷிக்கறவனுடைய அர்த ரக்ஷணத்திலே தோற்றி 
ருப்பாராய்‌, அவன்தன்னோடொக்க ப்ராப்யருமாய்‌, பகவத்குண ங்களுக்கு தேசிகராயிறாப்பாரு 
மாய்‌, * போதயர்த$பரஸ்பரத்‌அக்குத்‌ துணையா யிருக்றெவர்களுடைய குழாங்களை கலியர்‌ 6 கல 
வரிசச்சோறுண்ண ' என்னுமாபோலே அத்‌ இரள்களிலே போய்ப்புகப்பெறுவது எப்போதோ ? 
எனறார்‌, ‘ ஸ்‌ க ரஸ்‌ sre (10) 


நிகமத்தில்‌ - இத்திருவாய்மொழியை, பகவதேகபோகராயிறாப்பார்‌ என்னைப்போலே 
தனிப்படாதே திரளாக அஅபவியுக்கோ ளென்‌ இறார்‌. 


குழாங்கோள்பேரரக்கன்‌ குலம்வீயமுனிந்‌ தவனை * 
... குழாங்கொள்‌ தேன்குருகூர்ச்‌ சடகோபன்தேரிந்துரைத்த * 
குழாங்கோளாயிரத்துள்‌ இவைபத்‌ துமுடன்பாடி * 
குழாங்களாய்‌ அடியீருடன்கூடிரின்றாடூமினே. 11 


குழாங்கொள்‌ இத்யாதி] புத்ரபெளத்ராதிகளூம்‌ பந்துக்களுமான இவர்களாலே 
குழாங்கொண்டு, வரபலபுஜபலத்தாலே தழைத்து வேரூன்‌ நின ரக்ஷஸ்ஹினுடைய ஜா தியாகக்‌ 
இழங்கெடுத்த சக்ரவர்த்தி இருமகனை (கரிஷ்யே மைதிலீஹேதோரபிசாசமராக்ஷஸம்‌) என்றெ 
படியே, [குழாங்கொள்‌ தென்குருகூர்ச்சடகோபன்‌ ] ஜாஸ்த்தா௩ம்‌ அடியறுப்புண்டபின்பு 
தண்டகாரண்யல்‌ குடியேறினாற்போலே, ( வாயுக்‌ திரையுகளுக்குக்‌ தப்பின ஆழ்வாரைக்‌ காண 
வேணும்‌ * என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களடையத்‌ இரண்டதாயிற்று ; ஈல்லார்நவில்‌ குருகூரிறே. 
ஸத்துக்களிருந்த விருந்த இடங்களிலே வாய்புலற்றும்படியான தேசமானால்‌, அத்தேசத்தி 
லுள்ளார்‌ திரளச்‌ சொல்லவேண்டாவிறே. [தெரிக்துரைத்த] உள்ளபடி அஅுஸர்தித்துச்‌ 
. சொன்ன, இவைபத்தும்‌ ; திரண்டவர்களுக்கு ஜீவகம்வேணுமே. [குழாங்கொளாயிசம்‌] 


ப_17 http://acharya.org 


26 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


4 தொண்டர்க்கமுதுண்ண '' என்றபடியே. பத்துப்பாட்டு ஒரு திருவாய்மொழியாய்‌, 
பத்துத்தருவாய்மொழி ஒருபத்தாய்‌ , இப்படி பத்‌. தப்பத்தான ஆயிரம்‌, இரண்ட ஸ்ரீவைஷ்‌ 
ணவர்களுக்கு ஜீவகம்‌ வேணுமே. [இவைபத்தும்‌ உடன்பாடி] ஸாபிப்ராயமாக அப்ய 
ஹித்து. [குழாங்களாய்‌] என்னைப்போலே ₹* பருகிக்களித்தேனே '' என்னா; குழாக்தேட 
இராதே. முற்படவே திரளாக இழியப்‌ பாருங்கோள்‌. | அடியீருடன்‌ கூடிநின்றாடுமினை ] 
அவன்‌ பக்கலில நிக்ஷிப்தபசராயிருக்கிற நீங்கள்‌ நால்வரிருவர்‌ இக்கிருக்கும்‌ காலுகாளும்‌ 
த்யாஜ்யமான அர்த்தகாமங்களைப்பற்றி “சீறு, பாறு! என்னாதே, ஈம்‌ பெரிய குழாத்தி£ல 
போய்ப்புகுமளவும்‌ ஒருமிடறாய்‌ அஅபவிக்கப்‌ பாருங்கோள்‌. 


முதற்பாட்டில்‌ தஇிருவுள்ளத்தைக்‌, கொண்டாடினார்‌ ; இசண்டாம்பாட்டில்‌ அத்‌ 
தையும்‌ இசைவித்த ஸர்வேச்வரனைக்‌ கொண்டாடினார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ தம்‌ நெஞ்சிற்‌ 
பட்டதொரு உபகாரத்தைச்‌ சொன்னார்‌ ; நாலாம்பாட்டில்‌ அதுக்கு ப்ரத்யுபகாரமாக ஆத்ம 
ஸமர்ப்பணம்பண்ணி அது தனக்கு அனுசயித்தார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ எனக்கு ப்‌சதமஸுக்‌ 
ருதமும்‌ நீயேயானபின்பு உன்‌ திருவடிகளைக்‌ இட்டினேனேயன்றோ வென்றார்‌ ; ஆரும்‌ 
பாட்டில்‌ இன்றோ இட்டிற்று? தேவர்‌ எனக்கு விசேஷகடா க்ஷம்‌ பண்ணின வன்றே 
பெற்றேனே யல்லேனோ ? என்றார்‌; ஏழாம்பாட்டில்‌ அவனுடைய போக்யதையை ௮ நாஸர்‌ 
, இத்து, உன்னைப்பிரியில்‌ தரியே னென்றார்‌ ; எட்டாம்பாட்டில்‌ இப்படி, நிரதிசய போக்யனான 
வனை எளியதொரு விரகாலே லபிக்கப்பெற்றே னென்றாராதல்‌ ; அன்றியே, அகேக்காலங்‌ 
கூடிப்‌. பண்ணி லபிக்கக்கடவ தப3பலத்தை அவனைப்பின்‌ சென்று எளிதாக லபித்தே னென்‌ 
இதல்‌ ; ஒன்பதாம்பாட்டில்‌ என்னுடைய ஸகலக்லேசங்களும்‌ போம்படி அனுபவித்துக்‌ 
களித்தே னென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ இப்படி இவனை யஅுபவித்துக்‌ களிப்பார்‌ திரளிலே 
போய்ப்‌ புகப்பெறுவது எப்போதோ? என்றார்‌ ; நிகமத்தில்‌ இத்திருவாய்மொழியை 
ஸாபிப்சாயமாக அப்யித்து காலுகாளும்‌ நால்வரிருவருள்ளார்‌ கூடியிருக்து ௮.அபவிக்கப்‌ 
பாருங்கோ ளென்றார்‌, (11) 


டா ஊனமறவேவந்தள்கலந்‌ தமாலினிமை 
திருவாய்மொழி யானது * அனுபவித்தற்காந்துணையா * _வானில்‌ 
ற்றந்‌ ர அடியார்குழாங்கூட ஆசையுற்றமாறன்‌ * 
நூற்றந்தாதி அடி.யாருடன்‌ கேஞ்சேயாடூ. ்‌ 3 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌. 


நான்காந்திருவாய்மொழி--ஆடியாடி : ப்ரவேசம்‌, 


ஓழில்‌ திருவாய்மொழியிலே 4 பருலிக்களித்தேனே '' என்று ஹ்ருஷ்டராய்‌, (அத 
தன்னை பாகவதர்களோடே உசாவி தரிக்க வேணும்‌ ' என்று பாரித்‌ ௮, ௮ துக்கு இவ்விபூதியில்‌ 
ஆளில்லாமையாலே, நித்யவிபூ யிலே நித்யஸூரிகள்‌ இரளி3ல போய்ப்புக்கு * போதயர்த$ 
பரஸ்பரம்பண்ணி அஅபவிக்கக்கோலி நினைத்தபோதே அத்திரளிலே போய்ப்புக்கு ௮ அ.பவிக்‌ 
கப்பெராமையாலே மிகவும்‌ ௮வஸச்ஈராய்‌, தம்முடைய தசையை ஸ்வயேரான ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
கள்‌ எம்பெருமானுக்கு அறிவிக்கறபடியை ௮ச்யாபதேசத்தாலே பேசுறொர்‌. அஞ்சிதைய 
மடநாரையில்‌ தாதுவிட க்ஷமரானார்‌; வரயுர்திரையுகளில்‌ கண்ணாற்கண்ட பதார்த்‌ 
தங்களடைய பகவதலாபத்தாலே ரோவுபடறெனவாகக்‌ கொண்டு அவற்றுக்குமாக கோவுபட 
க்ஷமரானார்‌ ; அவ்வளவன்‌ நிக்கே ஆற்றாமை கரைபுரண்டு, தாமான தன்மையழிர்து ஒரு 
பிராட்டி. தசையை ப்ராப்தராய்‌, அது தன்னிலும்‌ தன்தசை தான்‌ வாய்‌ ட்டுப்‌ பேசமாட்‌ 
டாதே பார்ச்வஸ்த்தர்‌ ௮றிவிக்கவேண்டும்படியாய்‌, ஸ்த்‌ திதி கமஈசய௩ாதிகளில்‌ ஒரு நியதியின்‌ 
நியிலே அரதியாய்‌ கோவுபட, இப்பெண்‌ பிள்ளை தசையை : ௮.நஸக்‌இத்த திருத்தாயார்‌, 
ராமக்ருஷ்ணாத்யவதாரங்களைப்பண்ணி ஆர்த்தரானாரார்த்‌ இயெல்லாம்‌ பரிஹரிக்கக்கடவ ஸ்வபா 
வரான நீர்‌ உம்மை ஆசைப்பட்ட இவள்‌ கோவுபடப்‌ பார்த்திருப்ப?த!' என்று எல்லாவள 


http://acharya.org 


நான்காம்‌ திருவாய்மொழி - ஆடியாடி: - முதல்பாட்டு - ஆடியாடி al 


விலும்‌ அவனையிட்டுப்‌ பரிஹரித்துக்கொள்ளுங்‌ குடியாகையாலே அவன்‌ திருவடிகளிலே 
போகட்டு, 6 இவளிடையாட்டத்தில்‌ நீர்‌ செய்ய நினைத்திருக்கறதென்‌ ?' என்று கேட்றெ 
பாசுரத்தாலே தம்முடைய தசையை அருளிச்செய்கிரர்‌. காசையிழக்தவனுக்கும்‌, பொன்னை 
யிழர்தவனுக்கும்‌, ரத்ஈத்தையிழந்தவனுக்கும்‌ ஒத்திராதிறே க்லேசம்‌ ; அவதாரத்‌ திலே பெரு 
நிலங்கட.ந்த ஈல்லடிப்போதை அ அபவிக்க ஆசைப்பட்டுக்‌ இடையாமையாலே வர்த ஆற்றாமை 
- அஞ்சிறைய மடகாரையில்‌,  நம்பியைத்‌ தென்குறுங்குடிநின்ற '' என்று அர்ச்சாவதாரத்‌ 
திலே அஅபவிக்க ஆசைப்பட்டுக்‌ டையாமையாலே வந்த ஆற்றாமை - வாயுக்‌இரையுகளில்‌ ; 
இதில்‌ - அவன்‌ தனக்கும்‌ ப்ராண பூதரான நிச்யஸூரிகளை அஅபவிக்க ஆசைப்பட்டுக்‌ 
கிடையாமையாலே வந்த ஆற்றாமையாகையாலே அவற்றிலும்‌ இதுக்கு ஆற்றாமை விஞ்சி 
யிருக்கும்‌ ; நித்யஸூரிகள்‌ திரளிலல போய்ப்‌ புக்கு ௮ அபவிக்கப்‌ பெறாமையாலே கோவுபடுகிற 
தாகில்‌, பின்னை அவர்களைச்‌ சொல்லிக்கூப்பிடாதே அவனைச்சொல்லிக்‌ கூப்பிடுவானென்‌ ? 
என்னில்‌, - எங்கேனும்‌ ஒரு காட்டிலே ரத்ஈங்கள்‌ பறியுண்டாலும்‌, நாட்டிலே ராஜாவின்‌ 
வாசலிலே அவன்‌ பேர்சொல்லியிறே கூப்பிடுவது ; அவர்களோட்டை ஸம்ச்லேஷத்துக்கும்‌ 
கடவன்‌ அவனாகையாலே அவனைச்‌ சொல்லிக்கூப்பிடுறெ.து. பகவத்‌ விச்லேஷத்திலே உட்புக 
நின்றாலி3ற பாகவதவிச்லேஷர்தான்‌ தெரிவது ; * கதா ந்வஹம்‌ ஸமேஷ்யாமி பரதேந மஹாத்‌ 
மநா, சத்ருக்கேக ச வீரேண த்வயா ச ரகுநந்த௩ * ஸ்ரீபரதாழ்வானோடும்‌ ஸ்ரீசத்ருக்காழ்வானேடும்‌ 
கூடப்பெறாத இழிக்குறையைலே, கூட நிற்ிற இளையபெருமாளோடும்‌ கூடிற்றாய்த்‌ தோற்றிற்‌ 
தில்லையிறே பெருமாளுக்கு ; *குஹே௩ ஸ்ஹிதோ ராமோ லக்ஷ மணே௩ ச ஸீ தயா* கூடப்போன 
இளைய பெருமாளோடும்‌ பிராட்டியாசோடும்‌ கூடிற்றாய்த்‌ தோற்றிற்று ஸ்ரீகுஹப்பெருமாளோடு 
கூடின பின்பிறே ; இப்படியிறே அவன்‌ தனக்கும்‌ ௮ர்வயவ்ய இரேகங்கள்‌ இருக்கும்படி ; ததீய 
ஸம்ச்லேஷத்கை ஆசைப்பட்டுப்‌ பெறாமையாலே வந்த இழவு, பெற்ற பகவத்ஸம்ச்லேஷம்‌ 
இழக்கு அடியே பிடித்துப்‌ ப்ரார்த்திக்கவேண்டும்படியாய்‌ வந்து விழுந்தது. வாயுட்திரையு 
களில்‌ ஆர்த்திதீர வந்து ஸம்ச்லேஷித்த ஸம்ச்லேஷம்‌ முற்றுவதற்கு முன்னே வந்த பிரிவாகை 
யாலும்‌ ஆற்றவொண்ணாதிறே, 


முதற்பாட்டில்‌, ஆபத்தே செப்பேடாக ஆச்ரிதன்‌ ப்‌்ரதிஜ்ஞாஸமகாலத்திலே வந்து 
உதவும்‌ ஸ்வபாவனானவனைச்சொல்லிக்‌ கூப்பிடாநின்றாளென்கிறாோள்‌,, 


ஆடியாடி யகங்கரைந்து * இசை 

பாடிப்பாடிக்‌ கண்ணீர்மல்கி * எங்கும்‌ 

நாடிநாடி நரசிங்காவேன்று % ர 
வாடிவாடும்‌ இவ்வாணுதலே. ப 


்‌ அடியாடி] ஸ்த்‌திதிகமசசயநா திகளில்‌ ஒரு நியதியின்‌ நிக்கே அர தியாலே படற பாடு 

- தரன்‌, கவ்வ ஆகர்ஷகமாயிராநின்றதாயிற்று ; ஸ்ரீகெளஸல்யையார்‌ பெருமாளைப்‌ 
பிரிந்து துடிக்கிற துடிப்பை * ந்ருத்யந்தீமிவ மாதரம்‌ * என்றானிறே ; வடிவழகயொர்‌ வயாபாரங்‌ 

களெல்லாம்‌ இனிதாயிருக்குமி2ற, பிரிக்து அழகு ௮ றிக்‌ இருக்கற ஸமயத்‌ இலேயிறே * சுபாம்‌ * 

என்றது. [ஆடி] முதல்‌ * ஆடி ' என்றதுக்கு அவ்வருகே ஒருநிலையிறே - இரண்டாம்‌.அடி. 

. முதலிலே ஸஞ்சாரம்‌ அரிதாம்படியிருக்கச்செய்தே, ஆற்றாமை ப்ரேரிக்க ஸஞ்சரியாநிற்கும்‌ ; 
குணாதிகவிஷபமாகையாலே முடிக்துபிழைக்கவு மொட்டாதே.  * ராமாகமநகாங்க்ஷ்யா * 

6 இன்னம்‌ஒருகால்‌ அவர்முகத்‌ திலே விழிக்கலாமா இல்‌ அருமர்தப்ராணனைப்பாழேபோக்குகற 

தென்‌ ? ' என்று ராஜ்யத்தையும்‌ தொட்டுக்கொண்டு டர்தானிறே. முதல்‌ அடி ' என்கறதிற்‌ 

காட்டில்‌, இருகால்மட்டு ஆடி என்றதில்‌ - அவஸாதத்தின்மிகுதி, தாளங்கொண்டறியுமித்‌ 

தனை. [அகம்‌ கரைந்து] ஸஞ்சாரம்‌ செல்லாநிற்கச்செய்தே ஸஞ்சாரம்‌ அடியற்திறுக்கும்‌. 

இவள்‌ வயாபாரம்‌ கண்ணுக்கு இலக்கானாப்போலே ௮கவாயும்‌ இவள்கெஞ்சுக்கு இலக்கா 

யிருக்றெபடி. மாஸ்தத்வம்‌ ரீராயுருபப்போயிற்று என்கிறாள்‌. | இசை பாடிப்பாடி. | * மஈ$ 

பூர்வோ வாகுத்தர$ * என்கிற க்ரமகியமமில்லை. ஆற்றாமையாலே கூப்பிடுற கூப்பீடுதான்‌ 

http://acharya.org 


28 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


பாட்டாய்த்தலைக்கட்டுறெவித்தனை ; * பண்ணைவென்ற இன்சொன்மங்கையிறே இவள்தான்‌ ; 
* மதுரா மதுராலாபா * ஆற்றாமையாலே அடித்த அடிப்பு ஆடலானாற்போலே, ஆற்றாமையாலே 
கூப்பிட்ட கூப்பீடும்‌ பாட்டாய்‌ விழாநின்றது. முதல்‌கூப்பி ந்போலன்‌ றிக்கே, இரண்‌ 
டாங்கூப்பீடு தளர்ர்திருக்குமி 3ற [கண்ணீர்மல்‌] உருனெ மகஸ்தத்வம்‌ இசையாய்‌ . 
ப்ரவஹித்து, மிக்கது கண்ணீராய்‌ ப்ரவஹிக்றெபடி கெஞ்சொழியப்‌ பாய்றெ கண்‌ 
ணீரிறே. [மல்கி] மிக்கு. * கிமர்த்தம்‌ தவ நேத்ராப்பாம்‌ வாரி ஸ்ரவதி சோகஜம்‌ * ஆர்‌ 
சதாச்ருவுக்கு யோக்யமான கண்களாலே சோகாச்ரு ப்ரவஹிக்தெது ஆர்குடி- வேற ' 
என்றுபட்டர்‌ அருளிச்செய்யும்படி ; அன்றிக்கே பிள்ளான்‌, * ஆரைச்‌ சேதநரரகக்கொண்டு டத 
என்று பணிக்கும்‌. * புண்டரீகபலாசாப்யாம்‌ விப்ரகீர்ணமிவோதகம்‌ * பாவியேன்‌, இவ்வரவு 
உடைய பெருமாள்வரவாய்க்காணப்பெற்ற தில்லை. [சங்கும்காடிகாடி] தன்‌ஆபத்தே செப்பே 
டாக, வர ஸம்பாவகையில்லாத திக்கையும்‌ பார்க்கும்‌. *ஸா திர்யகூர்த்வ ஞ்ச ததாப்யதஸ்தாத்‌ * 
நினைவின்‌ நிக்கே யிருக்கச்செய்தே வாராத்‌ இருகாமம்‌ செவிப்பட்ட வாறே விலங்கப்பார்ப்பது 
மேலே பார்ப்பது ழேபார்ப்பதானாள்‌. ழ்‌ பார்த்த க்குக்‌ கருத்தென்‌ ? என்னில்‌ ; பூமி 
பைப்‌ பிளக்துகொண்டு புறப்பட்டு ஒருவன்‌ திருநாமஞ்சொல்ல ஸம்பாவனையுண்டாகில்‌, அல்‌ 
லாத திக்குகளிலு முள்ளது ' என்று பார்த்தாள்‌ ; அன்‌ றிக்கே, மாஸோபவாஹிகள்‌, ௫ சோறு ' 
என்றவாஃற அலமாக்குமாபோலே பார்த்தா ளென்னுதல்‌ ; அங்கனன்‌ றிக்கே, சிம்சுபாவ்ரு 
கத்தை எங்குமொக்கப்‌ பார்த்தா ளென்னுதல்‌.* தமசிந்த்‌ பபுத்திம்‌ ததர்ச * ௮ வன்‌ வடிவு காண்ப 
தற்குமுன்னே அகவாயையாயிற்று பரிச்சேதித்தது ; * இர்நிலத்தில புகுந்‌.து இடங்கொண்ட 
காமிரு க்தவிடர்‌ அருவி நிலைகுத்தவல்ல கெஞ்சையுடையவனன்றோ * என்று. * பிங்காதிபதே 
ரமாத்யம்‌ * 6 இவன்‌ ஸ்வதந்த்ரனல்லன்‌; ராஜகார்யம்‌ இவன்‌ கையிலே யுண்டு என்று அறிந்‌ 
தாள்‌. * வாதாத்மஜம்‌ * பெருமாளுக்கு ப்ராணஹேதவான பிராட்டிக்கு ப்ரா ணங்களைக்‌ 
கொடுக்கையாலே 6 இவன்‌ ஸர்வர்க்கும்‌ ப்ரராணஹேதுவான வாயுபுத்ரன்‌ ' என்று தோற்ற 
இருந்தான்‌. * ஸுர்யமிவோதயஸ்த்தம்‌ 4 லங்கையிலும்‌ இழக்குவெளுக்க அடியிட்ட ௮. 
6 பெருமாளாறெ ஆதித்யோதயத்‌ அக்கு அருணோதயம்‌ ' என்னலாம்படி யிருந்தான்‌ ; ஆகையிறே 
லங்கை நாலுமதிளாக்கு௩டுவு ஹரி ஹரி' என்‌ படியே யிருக்றெ.து. இப்படி. வருகைக்கு ஸம்பா 
வனையில்லாத இக்கலுர்‌ தேவோனென்‌ ? என்னில்‌ ;_ஸம்பாவனையில்லா த விடத்தேயும்‌ வந்து 
தோற்றுமவனாகையாலே. * பத்துடையடியவர்க்குப்‌ பின்பு அவதாரத்துக்கு அவ்வருகு இவர்‌ 
போகமாட்டார்‌. [எங்கும்ராடிராடி] தன்கொய்சகமுட்படப்‌ பாரா நின்றாள்‌ என்று பட்டர்‌ 
௮ருளிச்செய்யும்படி. அதுக்குக்‌ கருத்து - * கண்ணனென்னொக்கலையானே '' என்று அவனி 
ருந்த ப்ரதேசமாகையாலே. கனில்காவென்‌.] ப்சஹ்லாதனைப்போலே ஒருதம்பமில்லாதபடி. 
யிருக்கையாலே வாடும்‌. £64 மத்தஸ்ஸர்வமஹம்‌ ஸர்வம்‌ உ என்னும்‌ தெளிவுடையவனுக்குத்‌ 
தோற்றினவன்‌ கலங்கெ அபலைக்குத்தோற்றானோ '' என்னுமத்தாலே. 'தமப்பன்‌ பகையா 
னாலோ உதவலாவது, நீர்‌ பகையானால்‌ உதவலாகா தோ ? ஜ்ஞாரநிஷ்ட்டர்க்கோ உதவலாவது P 
பக்திநிஷ்ட்டர்க்கு உதவலாகாதோ ? ஆண்களுக்கோ உதவலாவ து ? பெண்களுக்கு உதவலா 
காதோ ? சேராதவடிவு சேர்த்து உதவிலோ உதவலாவது? இருந்தபடியே உதவலாவார்க்கு 
உதவலாகாதோ ? ஒரு அ இகாரிகிபதி, ஒரு காலநியதி, ஒரு அங்கநியதி என்றெ நிர்ப்பந்தம்‌ 
வேணுமோ இவளுக்கு ? இவளுடைய ரக்ஷணத்துக்கும்‌ ஏதேனும்‌ முகம்பண்ணவேணுமோ 2 
[வாடிவாடும்‌] கொம்பையிழந்க தளிர்போலே வாடும்‌.. * முதல்வாட்டம்‌ - தளிர்‌ ' என்னும்‌ 
படியிறே அரந்தரத்தில்‌ வாட்டம்‌... [வாடும்‌] தர்மிலோபம்‌ பிறந்ததில்லை ; * வரும்‌ ' என்னும்‌ 
ஆசையாலே முடியப்பெறுகிறிலள்‌. [இவ்வாணுதலே] ஒளியுடன்கூடின அதலையுடைய 
இவள்‌. இவ்வழகுக்கு இலர்கானார்‌ ப$மத்தை இவள்படுவதே ! இவள்‌ முடிந்தால்‌, உம்‌ 
டைய மேன்மையாலே 4 இன்னம்‌ இப்படியிருப்ப தொரு வயக்‌தியை உண்டாக்கலாம்‌ ' 
என்றிருக்கதீரோ2 * தாதாய தாபூர்வமகல்பயத்‌ * என்றபடியே ஸ்ருஷ்டிக்கலா மென்‌ நிருக்‌ 
இறீரோ? * ஊனில்வாழுயிரில்‌ கலவியாலுண்டான புகர்‌ இன்னம்‌ அழிந்த தில்லைகாணும்‌. 
அம்புபட்டு முடிர்தாரையும்‌ நீரிலே புக்கு முடி்தாரையும்‌ முகத்திலே தெரியுமிறே ; குணாதிக 
விஷயவிரஹத்தாலே வந்த இழவென்னுமிடம்‌ முகத்தினெ (நிலி£ல தெரியாநின்‌ றதுகாணும்‌. 1 


http://acharya.org 


நான்காம்‌ திருவாய்மொழி - ஆடியாடி - இரண்டாம்பாட்டு - வாணுதலிம்‌ 29 


இரண்டாம்பாட்டகடீவே வாடுமித்தனையேயோ வேண்டுவது விரோதி டக்கச்‌ 
செய்தே யென்ன, பாணனுடைய பாஹுவரத்திலும்‌ ப்பபலமோ இவள்‌ விரோதி ? 
என்கிறாள்‌. 
வாணுதலிம்மடவரல்‌ உ உம்மைக்‌ 
காணுமாசையுள்கைகின்றாள்‌ * விறல்‌ 
வாணனாயிரந்தோள்‌ துணித்தீர்‌ * உம்மைக்‌ 
காண நீரிரக்கமிலீரே. ட 2 


[ra] இவ்வவயவசோபை போகஹேதுவாகை யன்றிக்கே, நைகைக்கு உறப்‌ 
பாவதே! பெற்ற.எனக்கு ஆகர்ஷணஹேதுவான இன, கைப்பிடித்த உமக்கு அநாதரஹேதவா 
வதே. * இயம்‌ ஸீதா மம ஸதா ஸஹதர்மசரீ தவ, ப்ரதீச்சசைராம்‌ பத்ரர்தே பாணிம்‌ ச்ருஹ்‌ 
ணீஷ்வபாணிரா% [இம்மடவரல்‌] மடப்பம்‌ வர்திருக்கையாவது - மென்மையையுடைய 
வளாகை. பிரிந்து கலக்கப்பொறாத ஸெளகுமார்யச்தை யுடையவள்‌. பி.ராட்டிசசையைக்‌ 
கண்ட திருவடிக்குப்போலே யிருக்கிறதுகாணும்‌, இப்பெண்பிள்ளை  தசையைக்‌ 
கண்ட இருத்தாயார்க்கு ; (* துஷ்கரம்‌ க்ருதவாந்‌ ராம$ *) இவளைப்‌ பிரிந்து ஸமா. 
தாகம்பண்ணியிருக்க பெருமாள்‌ சாலஅரிதாகச்‌ செய்தார்‌, (* ஹீநோ யத௩யா ப்ரபு 4) 
இவளைப்‌ பிரிந்து தேஹத்தைத்‌ தரித்திருந்கா ரென்பது யாதொன்று, ௮து சாலி 
தாகச்‌ செய்தார்‌, (ப்ரபு) ஆனைகுதிரையேறவும்‌ காடாளவும்‌ கற்றாரித்தனை ; ப்ரண 
யதாரையில்‌ புதியதுண்டிலர்‌. மால்யவானில்‌ பெருமாள்‌ இருந்தபோது மேகதர்சஈத்தலே 
பட்டபாட்டைக்‌ கண்டு,  வஷிஷ்டசிஷ்யன்‌ ஒரு ஸ்த்ரீநிமித்தமாக இப்படிபடுவதே ' என்று 
கர்ஹித்துச்‌ சிரித்திருர்கான்‌ விரக்கனாகையாலே ; இப்போது “ இவளைப்‌ பிரிந்து தேஹத்‌ 
தைத்‌ தரித்துக்கொண் டிருப்பதே ! ' என்னாயிற்று விசேவஜ்ஞனாகையாலே. (ஈ தாரயத்யாத்‌ 
மநோ தேஹம்‌ ,) இது ஏ 8தனும்‌ இரவலுடம்போ சுமந்துகொண்‌ டிருக்கைக்கு. போகாயதஈ 
மன்றோ ? துக்காயதநமோ இது ? பிரிந்தால்‌ 4 க.ரமத்திலே கூடுகிறோம்‌ ' என்று தரித்திருக்‌ 
கவல்லளல்லளே, [உம்மை] 6 இவள்படியன்றே உமக்கு உபதேசிக்கவேண்டுவது ; உம்மை 
நீர்‌ அ றியாமையில்லையே ; * நம்மைப்‌ பிரிந்தார்‌ பிழைபார்கள்‌ ' என்‌ று இருக்க வேண்டாவோ ? 
வாணுதலிம்‌்மடவரலும்மை ] * தில்யசீலவயோவ்ருத்தாம்‌ * என்னும்படிகாணும்‌ இருக்கறது: 

உம்மைக்‌ காணு மாசையுள்‌ நைகதின்றாள்‌ ] விஷயா அளுபமாயிறே அசையும்‌ இருப்பது. 

காணுமாசையுள்‌ ] உம்மோடே அணைய அசைப்பட்டாளோ ? காட்சியிலேயும்‌ அருமைப்படுத்‌ 
துவீசோ ? [நைகன்றாள்‌] இவளைத்‌ தரிப்பிக்கவேண்டா ; அடியில்நிலையிலே நிறுத்த அமை 
யும்‌, [உம்மைக்காணுமாசையுள்‌ நைதின்றாள்‌] கடலிலே அழுந்தாநின்றாள்‌, * அசையென்‌ 
அற்‌ கட்லிறே. வாடுகைதான்‌ சேட்டமாம்படியாயிற்று [விறல்வாண னாயிரந்தோள்‌ அணித்‌ 
இர்‌] 6 ரையுமிதவேயோ வேண்டுவது ப்ரதிபந்தகற்‌ டக்க ?' என்றிறே நீர்‌ சொல்லுவது ; 
பாணனுடைய பாஹுவரத்தில்‌ பரப்புண்டோ இவளுடைய விரோதிவர்க்கம்‌ ? உஷாநிருத்த 
கடகரன்றோ நீர்‌, பேரனுமாய்‌ ஆணுமாகலோ உதவலாவது ; உம்மோடே கலந்த அபலைக்கு 
உதவலாகாதோ ? [உம்மைக்காண] கருமுகைமாலை தேடுவார்‌ சூடவீறே தேடுவது ? சும்மாட்‌ 


டுக்கொள்ள வல்லவிறே ; இவ்வஸ்துவை சைப்படுவார்‌ படுவது காட்சிக்காகவாயிற்று, 
(6 அழைப்பன்‌ இருவேங்கட த்தானைக்‌ காண '' “காரார்‌ திருமேனி கரணுமளவும்‌ '', இவர்தா மும்‌, 
& கண்சளாற்காணவருங்கொலென்று. '' உம்மை இவள்‌ காண்கைக்டோக நீர்‌ இரக்கத்தை 


யுடையீராஇறிலீர்‌.  [நீரிரக்கமிலீரே] * நைவ தம்சாந்‌ * என்றெபடியே நீர்‌ கோவுபடூகை 
தவிர்க்தால்‌, ஸாமார்யமான இரக்கமும்‌ போகவேணுமோ ? * இவள்‌ நைவு பேற்றுக்கு உபாய 
மல்ல ; அவனிரக்கம்‌ பேற்றுக்கு ஸாதகம்‌ என்று காணும்‌ இருத்தாயார்‌ இருக்கறது. 
( இவள்கைவு அவனிரக்கத்துக்குப்‌ பரிகரம்‌ , அவனிரக்கம்‌ பேற்றுக்கு ஸாதகம்‌ * என்‌ நிருக்கி 
றாள்‌. உதஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தநூம்‌ ஸ்வாம்‌ * என்ற, தானே காட்டக்காணுமித்‌ 
தனையிறே oe க ள்‌ க 1 2) 


ப....-8 


htHn-//acharyva ora 


80 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


மூன்ரும்பாட்டு--இன்று இச்செயல்‌ செய்யக்கடவதாக கினைத்த நீர்‌ அன்று* உண்‌ 
தை உறங்காது ஒலிகடலை யூடறுத்து அச்செயலை என்‌ நிய செய்தீர்‌ ? என்றோள்‌, 
இரக்கமனத்தோடூ எரியணை * ்‌ 
அரக்குமேழுகு மோக்குமிவள்‌ * 
இரக்கமேழீர்‌ இதற்கேன்சேய்கேன்‌ 4 
அரக்கனிலங்கை சேற்றீருக்கே. 3 
[இரக்‌ சம்‌இத்பாதி.] இரக்கம்‌ நெஞ்சில்‌ கெ௫ழ்ச்யொதல்‌, ஈடீபோடாதல்‌, ஈரிப்பாதல்‌. 
இரங்க கெஞ்சையுடைய இவள்‌, எரியையணைந்த அரக்கும்‌ மெழுகும்போலே உருகாநின்‌ 
முள்‌. அரக்கும்‌ மெழுகும்‌ என்றெ இரண்டையும்‌ - நெஞ்சுக்கு ஒன்றும்‌, இவள்‌ தனக்கு 
ஒன்றுமாக்‌இ நிர்வஹிப்பர்‌ பிள்ளை திரகறையூரசையர்‌, கெஞ்சும்‌ இவள்‌ தனக்குக்‌ கையடைப்‌ 
பாகையாலே இவள்தனக்கே இரண்டையும்‌ ஆக்கி அருளிச்செய்வர்‌ பட்டர்‌ ; * விஷ்ணுநா 
ஸத்ருசோ வீர்யே * என்கிறபடியே, எல்லாம்‌ இவள்தன்படிக்கு த்நஷ்டாந்தமாக வேண்டும்படி 
யிறே இவள்தன்நிலை ; அக்கிக்குள்ளே புதில்‌ கரிர்தபோம்‌, கடக்கஇருக்கில்‌ வலிக்கும்‌, அக்நி 
ஸகாசத்திலே உருகாகிற்குமீறே ; முடிந்து பிழைக்கவும்பெறாதே, தரீத்திருக்கவும்பெறாதே 
கோவுபடும்படி பண்ணுவீ 27! இவள்‌ தசை இது [இரக்கமெழீர்‌] - “நீரும்‌ இவளைப்போலே 
உருகவேணும்‌ ' என்று வளைக்கரோமோ ? நொந்தார்பக்கல்‌ பண்ணும்‌ க்ருபையும்‌ பண்ணுறி 
லீர்‌, இரக்கமனத்தையுடையளாகா நின்றாள்‌ இவள்‌, நீர்‌ இரச்க மெழு£ிறிலிர்‌ ; மீர்‌ இரம்காவிட்‌ 
டால்‌, உம்மைப்போலே யிருப்பசொரு கெஞ்சை இவளுக்குக்‌ கொடுத்தாலாகாதோ ? [இதத்‌ 
கென்செய்கேன்‌] உம்முடைய இரக்கமொழிய எதேனும்‌ உபாயாந்தரஸாத்யமோ இப்பேறு ? 
[என்செய்கேன்‌] உம்மை இரங்கப்‌ பண்ணவோ ? இவளை இரங்காமற்பண்ணவோ ? அரக்க 
னிலங்கைசெதற்நீருக்கே ] உமக்கு இசக்கமின்‌ நியே யொழிக்தால்‌, இவள இரங்குவதொரு செய 
லைச்‌ செய்துவைக்கவேணுமோ ? * ஒரு ப்ரணயிநிக்கு உதவினவன்‌ ஈமக்கு உதவானோ ' என்று 
ஈ$படாநின்‌௫ள்‌. புழுர்குறித்தது எழுத்தானாற்போலே ஒன்று வாய்த்ததைக்கொண்டு * ௮.து 
அர்யார்த்தம்‌ ? என்று இராதே கோவுபடாநின்றாள்‌. அரக்கனிலங்கைசெத்றீருக்கு - இரக்க 
மனத்தோடு - இவள்‌ - எரியணையரக்கு மெழுகுமொக்கும்‌ ; இசக்கமெழீர்‌ ; இதற்கென்செய்‌ 
கேன்‌ என்று அர்வயம்‌. க Fe ர்‌ ்‌ 0) 
நாலாம்பாட்டு-ு அரக்கனிலங்கைசெற்றீர்‌ ' என்‌ இறவிது நியதஸ்வபாவமன்‌ மகாண, 
காதாசித்கங்காண்‌ ' என்றாள்‌ இருத்தாயார்‌ ; அதுபொறுக்கமாட்டாமை, அதுதன்னை ய 
சொல்லுகிறாள்‌. 


இலங்கைசேற்றவனேயென்னும்‌ * பின்னும்‌ 

வலங்கொள்புள்ளுயர்த்தாயேன்னும்‌ * உள்ளம்‌ 

மலங்கவேவ்வயிர்க்கும்‌ * கண்ணீர்மிகக்‌ 

கலங்கிக்‌ கைதோழும்ரின்றிவளே. 4 

[இலங்நைசெற்றவனையென்னும்‌] எனக்குப்‌ பண்டேயுதவி உபகரித்தவனே | என்னா 
நின்றாள்‌ . முன்பு தனக்குஉதவினவன்‌ இப்போது தனக்கு உதவா தொழிர்தாற்போலே கூப்பிடா 
நின்றாள்‌ கடலடைத்தல்‌, மலையெடுத்தல்‌, அம்பேற்றல்‌. செய்யவேணுமோ ? என்பக்கல்‌ 
வரும்போது என்ன ப்ரதிபர்தகமுண்டு ? திருத்தாயார்‌ இவள்‌ விடுகைக்குச்‌ சொன்ன அதான 
அவளுக்குப்‌ பற்றுகைக்கு உடலாய்விட்டது. [பின்னும்‌ இத்யாதி] அதுக்குமேலே, விடா 
யர்‌ இருர்தவிடத்தே சாய்கரகம்போலே உயரவைத்துக்கொண்டுவர்துகாட்டூம்‌ பரிகரமுடைய 
வனே யென்னாநின்றாள்‌. மிடுக்கையுடைய புள்ளை த்வஜமாகவுடையவ னென்னு 
தல்‌ ; அன்றியே, புள்ளாலே வஹிக்‌,ப்பட்டவ னென்னுதல்‌. கொண்டவருகைக்கு!) 
பரிகரமுண்டாயிருக்கச்செய்‌ 2த வரக்காணுமையாலே, மரஸ்தத்த்வம்‌ வேர்பறியும்படி 
நெடுமூச்செறியாநித்கும்‌ ; * தஹந்தீமிவ நிச்ச்வாஸைர்‌ வ்ருக்ஷாக்‌ பல்லவ தாரிண? * என்னுமா 
போலே. [கண்ணீர்மிக] கெடுமூச்சாய்ப்‌ புறப்பட்டு, புறப்படாசது கண்ணீராய்ப்‌ புறப்படா 
நின்றது. [கலங்கக்கைதொழும்‌] தெளிச்‌இருக்.து தொழுமதில்லையிறே ப்ரணயிநி, [இவளே] 
அவன்‌ தொழும்படியான வேண்டப்பாடுடைய தான்‌ தொழாநின்றாள்‌. படல்‌ (4) 
http://acharya.org 


நான்காம்‌ திருவாய்மொழி - ஆடியாடி - ஆரும்பாட்டு - தகவுடையவனே 91 


. அஞ்சாம்பாட்டு-இவள்‌ இப்படி கலேசக்கற விடத்திலும்‌ வரக்காணாமையாலே, 
நிர்த்தய சென்றாள்‌. 


இவளிராப்பகல்வாய்வேரீடு * தன 
வளையோண்கண்ணரீர்கொண்டாள்‌ உ வண்டு 
வளுந்‌ தண்ணந்துழாய்கோடீர்‌ உ என 
தவளவண்ணர்‌ தகவுகளே. 5 


[இவள்‌ இராப்பகல்வ। ய்வெரீ இ | * ஸீதேதி மதுராம்‌ வாணீம்‌ வ்யாஹாரர்‌ ப்ரதிபுத்யதே * 
என்று - வாய்‌ வெருவுவான்‌ அவன்‌ மீர்‌. * அநித்ரஸ்‌ ஸததம்‌ ராம * நித்சையோடே கால 
க்ஷேபம்‌ பண்ணவேண்டும்‌ செல்வுடையவர்‌, ஸததம்‌ அநித்ரராயிருப்பர்‌. (ஸ-பப்தோபிச) 
ஸததமநித்ர: என்று வைத்து, (ஸுப்தோபிச) என்கிறது - பராகர்த்தா அஸக்தாநாபாவத்தைப்‌ 
பற்ற. (௩ரோத்தீம$) அபிமசவிச்லேஷத்‌ இல்‌ இங்ஙனே யிருக்கைபோலே - புருஷோத்தமத்வ 
மாவது. [இராப்பகல்‌] * பொய்க்நின்ற ஞானர்‌ தொடக்கி இவ்வளவும்‌ வாய்வெருவின 
வித்தனை காணும்‌, [ வாய்வெரீ இ ] வாய்வெருவி, அவதாரம்‌ பண்ணிச்‌ சொல்லுகிற தொன்று 
மில்லை, வாஸகையே உபாத்யாயராகச்‌ சொல்லுற வித்தனை. [தனகுவளையொண்‌. கண்ண 
நீர்‌ கொண்டாள்‌] [ தன] ஆரக்தாச்ரு ப்ரவஹிக்கக்கடவ கண்‌, சோகாச்ரு ப்ரவஹியா நின்‌ றது. 
இக்கண்ணுக்கு இலக்கானார்‌ கண்ணிலே காணக்கடவ கண்ணீரைத்‌ தன்‌ கண்ணிலே கொண் 
டாள்‌, தன்னுடையவாய்‌, குவளைப்‌ பூப்போலே யிருக்கிற அழகிய கண்களிலே நீரைக்‌ 
கொண்டாள்‌. ஈம்மைச்‌ செய்யச்‌ சொல்லுற தென்‌ ? என்ன, [ வண்டு இவளும்‌ தண்ணர்‌ 
துழாய்‌ கொடீர்‌ | விரஹஜ்வரத்தாலே வாடின இவள்‌ மார்வில்‌ மாலையை வாக்கி, உம்முடைய 
மார்வில்‌ செவ்விமாறாத மாலையைக்‌ கொடுக்கிறிலீர்‌. அவ்வண்டுகளுக்கு என்ன கண்ணீரைக்‌ 
கண்டு கொடுக்திறீர்‌ ? தவளுகை - படிகை, அசைகை, ஒளிவிடுகை ; இவை யித்தனையுஞ்‌ 
சொல்லக்கடவது. [என] இவை என்னென பின 8 [தவள வண்ணர்தகவுகளே ] * சுத்சஸ்வபா 
வரான உம்முடைய தகவுகள்‌ எங்கே போயிற்றின ?' என்று எம்பார்‌ அருளிச்செய்யும்படி. 
அன்றிக்கே, பட்டர்‌, ௫ உம்மைப்போலே ரா.லுசிஷ்டர்கள்‌ ௮மையுமீறே அபலைகள்‌ குடிகெட * 
என்றார்‌. வதா ம அண்ட பவா. வறுத்தும்‌. 


_ அறாம்பாட்ட இவள்‌ அவஸாதத்தைக்‌ கண்ட திருத்தாயார்‌ 6 நிரத்தயர்‌ ்‌ என்றாள்‌ ; 
இவள்‌ அது பொறாதே,  தகவுடையவனை ' என்று அத்தை நிரூபகமாகச்‌ சொல்லா நின்றா 
ளென்‌ கிறாள்‌. ர 

தகவுடையவனே யேன்னும்‌ * பின்னும்‌ 

மிகவிரும்பும்‌ பிரானேன்னும்‌ * என 

தவனம்‌ முகே யென்னும்‌ * உள்ள 
முகவுருகி நின்‌ றுள்ளுளே. 6 


[சகவுடையவ னை யென்னும்‌] கெடுவாய்‌, ஆகரத்‌ இல்‌ தகவு மறுக்குமோ ? ஈங்குற்றங்கா 
ணென்னா நின்றாள்‌. * தகவில்லை யென்றவள்‌ வாயைப்‌ புதைத்தாற்போலே வந்து தோற்று 
வதே ' என்று அவன்‌ வந்தால்‌ பண்ணும்‌ விருப்பத்தைப்‌ பண்ணா நிற்கும்‌. [பின்னும்‌ மிக 
விரும்பும்‌] பாவராப்ரகர்ஷம்‌ இருக்கிறபடி, [பிரானென்னும்‌] பெற்ற தாய்க்கு அவகாசம்‌ 
வையாதே வக்து தோற்றுவதே! இது என்ன உபகாரர்தா னென்னும்‌, [என அ அகவு 
யிர்ச்கமுதேயென்னும்‌] என்னுடைய ப்ரத்யகாத்மாவுக்கு போக்யனா।னவனே ! என்னும்‌. 
நித்யவஸ்‌ து அழியாமல்‌ ரோக்கும்‌ அம்ருதமாயிற்று இது. போகதசையிற்‌ சொல்லுமவை 
யெல்லாம்‌ சொல்லா நின்றாள்‌, [உள்ள முஃவுருதி நின்று]உள்ளென்பது - மேல்‌. அமூர்த்த 
மானது மூர்த்திபவித்‌து உருக த்ரவீபூதமாய்‌ மங்கப்போகா நின்றது. உள்ள முகவுருகி . 
நின்று தகவுடையவனே யென்னும்‌, பின்னும்‌ மிகவிரும்பும்‌, பிரானென்னும்‌, எனதகவுயிர்க்‌ 
கமுதே யென்னும்‌; இத, சாம்‌ பேச்சுக்கொண்டறிந்த அம்சம்‌ ; உள்ளோடுகிற து [உள்‌ 
ரூளே] வாசாமகோசசம்‌. ௫4 உள்ளுளே - உருக நின்று ' என்பாரு முண்டு, 6 

http://acharya.org 


9௨ பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


எழாம்பாட்டு-- தன்னெஞ்சிலோடுகிறது பிறரறியாதபடி அடக்கமுடைய இவள்‌, 
வாய்விட்டுக்‌ கூப்பிடும்படி. இவளை வஞ்சித்தா னென்கறாள்‌. 
உள்ளுளாவி உலர்ந்துலர்ந்து * என 
வள்ளலே கண்ணனே யென்னும்‌ * பின்னும்‌ 
வேள்ளரீர்க்கிடந்தா யேன்னும்‌ * என 
கள்விதான்‌ பட்டவஞ்சனையே. 7 
[உள்ளுளாவி] ஆர்தரமான மஈஸ்ஸுக்கு தாரகமான ஆத்மா சருகாய்‌ வருறைபடி. 
* அச்சேத்யோயம தாஹ்யோயமக்லேத்யோசோஷ்ய ஏவச * என்று அசோஷ்யமென்‌ அ சொல்லு 
இற இதுவும்‌ போயிற்றென்கிறுள்‌. பாவபர்தமடியாக வருஜறெ கோயாகையாலே அகவாயே 
பிடித்து வெர்தகொண்டு வருமாயிற்று. விடாயர்‌ கற்பூரநிகரம்‌ வாயிலிடுமாபோலே ; [என 
வள்ளலே கண்ணனே யென்னும்‌] இவ்வளவான ஆர்த்‌தகளிலே ' வர்து உன்னை எனக்குக்‌ 
கையாளாகத்‌ தருமவனே என்னா நின்றாள்‌. அதுக்கு மேலே, * தாபார்த்தோ ஜலசாயிகம்‌ * 
என்று, என்‌ விடாய்க்கு உதவத்‌ இருப்பாற்கடலிலே வந்து. சாய்ந்தருளிற்றே யென்னும்‌. இக்‌ 
இடை, இவளுக்கு ஒரு படுக்கையிலே சாய்ர்தாற்போலே யிருக்கிறது காணும்‌, [என கள்‌ வீ] 
தன்‌ ஹ்ருதயத்திலோடுறெ.து பிறர.றியாதபடி மறைத்துப்‌ பரிமாறக்கடவ இவள்‌ படூம்பாடே 
இது! [தான்பட்ட] * ௩ ஜீவேயம்‌ ௯$ணமபி * என்றெ தான்‌ அவிக்ருதனாய்‌, இவள்‌ 
விக்ருதையாவதே ! [வஞ்சனை] அளவுபடைக்காப்‌ பெரும்படைதோற்பது வஞ்சாத்தாலேயிறே. , 
பகலை இரவாக்கியும்‌, 4 ஆயுதமெடேன்‌ ' என்று எடுத்தும்‌ செய்த செயல்போலே இவளை 
வஞ்சித்‌ தீரித்தனை. $e க சி்‌ 20 ஷ்‌ (7) 
எட்டாம்பாட்டட உம்மை அ அபவித்து ஸாடிக்க வைத்திரல்லீர்‌, கம்ஸனைப்போலே 
மூடித்‌ துவிட்டீரல்லீர்‌, உம்மை 4 ரக்ஷகர்‌ ' என்‌ நிருந்த இவள்‌ படம்பாடே இது என்றாள்‌ . 
வஞ்சனேயேன்னும்‌ கைதோழும்‌ * தன 
நெஞ்சம்வேவ நேடி தயிர்க்கும்‌ * விறற்‌ 
கஞ்சனைவஞ்சனைசெய்தீர்‌ * உம்மைத்‌ 
தஞ்சமேன்று இவள்பட்டனவே. 8 
[வஞ்சனேயென்னும்‌] தாயார்‌, 6 வஞ்சத்தான்‌ ' என்னப்‌ பொறுத்திலள்‌, * கானல்‌ 
லேன்‌ ' என்றாலும்‌ தவரவொண்ணாதபடி வஞ்சித்து உன்‌ இருவடிகளிலே சேர்த்‌.துக்கொண்ட 
உபகாரகனே யென்னாகின்றாள்‌ ; * தானொட்டிவக்து என்‌ தனிரெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி 
நின்று என்னுயீரிற்கலர்‌ இய ௮மவனன்றோ ? இப்படி என்னையும்‌ அறியாதே வஞ்சித்து உன்‌ இரு 
வடி.களிலே சேர்த்த உபகாரகனே யென்னாநின்றாள்‌. [கைதொழும்‌] வஞ்சித்த உபகாரத்துக்‌ 
குத்‌ தேரற்றுத்‌ தொழும்‌. தாயார்‌ சொன்னகுணஹாரிக்கு ஒரு பரிஹாரம்‌ பண்ணினவாறே 
ஆற்றாமை போகாதே ; தன கெஞ்சம்வேவ நெடூமூச்செறியாநிற்கும்‌ ; * ததோ மலிநஸம்வீதாம்‌ 
ராக்ஷ்ஸீபிஸ்‌ ஸமாவ்ருதாம்‌; உபவாலக்ருசாம்‌ - தீம்‌ நிச்வஸந்தீம்‌ பு£புந£ * (6 உள்ளம்‌ 
மலங்க '' என்‌ று -வெட்டிவிழுர்தபடி. சொல்லிற்று ; உள்ளுளாலியுலர்ர்‌ தலர்ந்து' என்றெவிடத்‌ 
இலே - உலர்ந்தபடி சொல்லிற்று ; இங்கே, தனரெஞ்சம்‌ வேவ என்கையாலே - ரெருப்புக்‌ 
கொளுக்தினாற்போலே சொல்லுறெது. [விதற்கஞ்சனை வஞ்சனை செய்‌ தீர்‌] மிடக்கனான கம்ஸனை 
அழியச்செய்தீர்‌. உம்மைத்தோற்பிக்க கினைத்தாரை நீர்‌ தோற்பிக்குமவராயிருர்தீர்‌. ஆச்ரிதா 
காச்ரிதவிபாகமற உமக்கு இரண்டிடத் திலும்‌ கார்யமொன்றேயோ ? [உம்மைத்தஞ்சமென்‌௮] 
தஞ்சமல்லா தாரை 6 தஞ்சம்‌ ' என்‌ றிருர்தால்‌ சொல்லுமாபோலே சொல்லுவதே. * தஞ்சமா 
இய தந்தைதாயொடு தானுமாய்‌ ? என்னும்‌ ஸர் வரக்ஷகனை, காதுகரைச்‌ சொல்லுமாபோலே 
சொல்லுகிருளி2ற மகள்சசையைப்‌ பார்த்து. [இவள்பட்டனவே] ஒரு மஹாபாரதத்‌ 
துக்குப்‌ போரும்போலே. ஸம்ஸாரிகளைப்‌ பாலே உண்டூஉடத்துத்‌ இரியவைத்‌ தீரல்லிீர்‌, 
உம்மை கித்யஸூரிகளைப்போலே அ.அபவிக்கக்‌ கொடுத்நிரல்லீர்‌, எங்களைப்போலே ஈ தத்‌ தஸ்ய 
ஸத்ருசம்‌ பவேத்‌ * என்னுமளவில்‌ இருக்கப்பெற்றிலள்‌ , கம்ஸனைப்போலே முடித்தீரல்லீர்‌, 
என்‌ வழிவாராதே உம்மைத்‌ தஞ்சமாகப்பற்றின இவளை எத்தனைபடத்தவேணும்‌ ? (8) 
http://acharya.org 


நான்காம்‌ திருவாய்மொழி - ஆடியாடி - பத்தாம்பாட்டு - ஏழைபேதை 08 


ஒன்பதாம்பாட்டு--6 இவள்பட்டன ' என்கைக்கு என்பட்டாளென்ன ; படுவதெல்‌ 
லாம்‌ பட்டாளாகலிவள்‌ இனி என்படுவாள்‌ ? என்கிறாள்‌. 


பட்டபோது எழுபோ தறியாள்‌ * விரை 
மட்டலர்தண்டூழா யேன்னும்‌  சுடா 
வட்டவாய்‌ நுதிநேமியீர்‌ டீ நம 
திட்டமேன்கொல்‌ 2 இவ்வேழைக்கே. 9 
[பட்டபோதெழுபோத றியாள்‌ ]உதித்ததும்‌ அஸ்தமித்ததும்‌ ௮.றி௫றிலள்‌. இவள்‌ அறிவ 
தும்‌ஏசேனுமுண்டோ?என்னில்‌[விசை இத்யா தி]விரை-இ தொருபரிமளமே, மட்‌ட6-இதொருதே 
னே; அலர்‌ - இதொரு பூவே, தண்‌ - இதொருகுளிர்த்தி 2ய, என்று திருத்‌ அழாய்‌ விஷயமாக ஒரு 
கோடியைச்‌ சொல்லும்‌, உம்முடைய பேரும்‌ தாரு மொழிய அறியா ளென்கிறாள்‌. என்ற 
வாறே, ££ ஈம்மை ஆசைப்பட்டு இப்படி. படப்பெற்றோமே '* என்று அலப்யலாபத்தாலல சை 
யில்‌ திருவாழியை விதிர்த்தான்‌. [சுடர்வட்டவாய்‌அதிரேமியீர்‌] சுடசையும்‌ வட்டமான வா 
யையும்‌, கூர்மையையுமுடைய இருவா (நியைக்‌ கையிலேயுடையீர்‌. இப்போது 6 ௬டர்வட்ட 
வாய்‌நதி '” என்றெ விசேஷணமென்‌ ? என்னில்‌ ; - பெண்பிள்ளையைக்காட்டில்‌ திருத்தா 
யார்‌, கையுக்திருவாழியுமான அழகுக்கு ஈ$பட்டு, விசேஷணங்களிட்டூ அ அபவிக்கறாள்‌. ஆச்‌ 
ரிதாநாச்ரிசவிபாகமற உமக்கு௮ழிக்கைக்குப்‌ பரிகர மொன்றேயோ ? 6 ஆழிப்படையர்தணனை 
மறவியையின்‌ நி பனத்துவைப்பாரே '' என்றிறே இவர்‌ தம்முடைய வார்த்தையும்‌. கையுர்‌ 
தீருவாழீயுமான அழகைக்‌ கண்டால்‌ கெஞ்சழியுமவர்களிறே, [அமதிட்டமென்கொல்‌] 
சாவணஹிரண்டா இகளைப்போலே முடிக்க நீனைக்கிறிரோ ? நித்யஸூரிகளைப்போலே கையுக்‌ 
திருவாழியுமான ௮ழகை ௮.அபவிப்பிக்‌ககிரோ ? தன்னையும்‌ மறந்து உம்மையும்‌ மறக்து ஸம்‌ 
ஸாரிகளைப்போலே உண்டுடுத்‌.அத்‌ திரியவைக்கிறிரா ? இவள்பேற்றில்‌ நீர்‌ நினைத்திருக்க 
தென்‌ ? [இவ்வேழைக்கே] அத்யர்தசபலையான இவள்‌ விஷயத்தில்‌ நீர்‌ நினைத்திருக்க 
தென்‌ 7. ர és oe க ச சக்க வ நூ] 
பத்தாம்பாட்டு-இவள்‌, நோக்கொன்றும்‌ ஒழிய ௮ல்லாசுதெல்லாம்‌ ஓழிர்தாள்‌; இக்‌ 
கோக்கொண்றையும்‌ நோக்கிக்கொள்ளீ ரென்கிறாள்‌. 
ஏழைபேதை இராப்பகல்‌ உ தன 
கேழிலோண்கண்ணரீர்கோண்டாள்‌ 4 கிளா 
வாழ்வைவேவ இலங்கைசேற்றீர்‌ * இவள்‌ ்‌ 
மாழைநோக்கொன்‌ றும்‌ வாட்டேன்மினே. 10 
[ஏழை] £ இடையாது ' என்று ப்ரமாண ப்ரஹித்தமான த்திலே, இடைக்குமதில்‌ பண்‌ 
ணும்‌ சாபலத்தைப்‌ பண்ணுகை. [பேதை] 4 இடையாது ' என்று அறிந்து மீளும்‌ பருவ 
மல்ல, நான்‌ ஹிதஞ்சொன்னாலுங்‌ கேளாத பருவம்‌. [இராப்பகல்‌ தனகேழிலொண்கண்ண 
நீர்கொண்டாள்‌] ஆசர்தாச்ருவுக்குத்‌ தகுதியாய்‌ ; [கேழில்‌] கேழ்‌ என்று - ஒப்பாய்‌, இல்‌ 
என்று - இல்லாமையாய்‌, ஒப்பின்றிக்கே யிருப்பதாய்‌ ; ஒண்கண்‌ - கண்ணரீரில்லாவிடி.லும்‌, 
கண்டார்க்கு ஆலத்திவழிக்கவேண்டும்படியான கண்‌, ஸர்வகாலமும்‌ அச்ரு பூர்ணமாயிற்று. 
தாமரையிலே முத்‌.தப்பட்டாற்போலே இக்கண்ணும்‌ கண்ணமீருமா யிருக்கிற இருப்பை, காட்‌ 
டிலெறித்த நிலாவாக்குவதே ! இவ்விருப்புக்கு க்ருஷிபண்ணி, பலவேளையிலே இழப்பதே ; 
பொன்னும்‌ முத்தும்‌ விளையும்படியிறே க்ருஷிபண்ணிற்று ; இப்போது இவளிழவுக்கன்‌ றிய, 
அவனிழவுக்காயிற்று இவள்‌ கரைகிறது. [ளர்‌இத்யாதி] ஈடுவே கண்ணீர்ளிழவி£மித்த 
னையோ வி3ராதி கனத்‌இருக்கவென்ன , சாவணனிலும்‌ வலிதோ இவளுடைய வீரோ திவர்க்கம்‌ ? 
_ உதீர்ணஸ்ய ராவணஸ்ய * என்றெபடியே - தாயும்‌ தமப்பனும்‌ சேர இருக்கப்பெறாச ஐச்வா 
யமிறே, இளர்ந்த ஐச்வர்யமானது வேம்படி லங்கையை நிரஷித்தீர்‌. ஒன்‌ றை அழிக்க 
நினைத்தால்‌, முதல்கிடவாமே அழிக்குமவரா யிராநின்றீர்‌. | இவள்மாழை கோக்கொன்றும்‌ 
வாட்டேன்மினே ] இவளுடைய முக்தமான கோக்கொன்றும்‌ இடக்கும்படி கார்யம்பார்க்கவே 


ப._—9 http://acharya.org 


இழ பகவத்‌ விஷயம்‌ திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


ணும்‌. மாழையென்று - இளமை. [சோக்கொன்றும்‌ வாட்டேன்‌ மினே ] இவள்தானே முடிந்து 
போடறோள்‌. நாங்கள்தானே யிழக்கிறோம்‌ : ஜீவிச்க விருக்கெற 8ர்வேணுமாகல்‌, உம்முடைய 
ஜீவகத்தை கோக்கிக்கொள்ளப்‌ பாரும்‌. ன ர ந்‌ ப (10) 


நிகமத்தில்‌ - இத்‌ இருவாய்மொழியை அப்யஹிக்க வல்லார்‌, இவர்‌ ப்சார்த்தித்தபடியே 
நித்பஸ-கிரிகள்‌ திரளிஃல போய்ப்புக்கு ஸர்வேச்வரன்‌ திருவடி.களி£ல, சூட்டுரன்மாலைப்படியே 
இருமாலைசாக்தி அடிமை செய்யப்பெ.றுவர்களென்‌ ஞர்‌. 


வாட்டமில்புகழ்‌ வாமனனை * இசை 

கூட்டி வண்சடகோபன்சோல்‌ * அமை 

பாட்டோராயிரத்திப்பத்தால்‌ * அடி 

சூட்டலாகு மந்தாமமே. 11 


[வாட்டமில்புகழ்வாமனனை | இவ்வளவிலே வர்து முகங்காட்டிற்றிலனாகில்‌, அவன்‌ 
புகழுக்கு வாட்டம்‌ வர்ததிறே. [வாமனளை] தன்னுடைமை பெறுகைக்கு இரப்பாளனாம 
வனிறே. [ இசைகூட்டி] பரிமளத்தோடே பூ அலருமாபோலே, இசையோடே புணர்ப்புண்ட 
தாயிற்று, [ வண்சடகோபன்சொல்‌] * உதாரதீர்‌ மூரி£ * என்னுமாபோலே, மாகஸாதுபவ 
மன்‌ றிக்கே வாசிகமாக்கி நாட்டை வாழ்வித்த ஓளதார்யம்‌. [அமைபாட்டோராயிரத்து] 
அமைவு - சமைவாய்‌, சப்தார்த்தங்கள்‌ நிறைந்‌ திருக்கை. பயத்த இத்யாதி] இப்பத்‌ 
தையும்‌ அப்யஹிக்கவல்லவர்களுக்குச்‌ செவ்விமாலையைக்கொண்டு அவன்‌ திருவடிகளிலே 
நித்ய கைங்கர்யம்‌ பண்ணப்பெறலாம்‌. கைங்கர்யம்‌ பண்ணவேணும்‌ '' என்று ஆசைப்பட்டு, 
அத பெறாமையாலே போலேகாணும்‌ இவ்வாற்றாமையெல்லாம்‌ பிறந்தது; பித்ருதசம்‌ புத்‌ 
சனுக்கு ப்ராப்தமாமாபோலே, இவ்வாத்றாமையால்‌ வந்த க்லேசம்‌ இது கற்றவர்களுக்கு 
அ றுபவிக்கவேண்டாதே, * அடியார்கள்‌ குழாங்களை உடன்‌ கூடுவதென்‌ அகொலோ * என்று 

ஆசைப்பட்டபடியே அத்திரளிலே போய்ப்புக்கு அ அபவிக்கப்பெறுவ ரென்‌ றார்‌. 


முதற்பாட்டில்‌ ஆச்ரிதராபத்தே செப்பேடாக உதவும்‌ ஸ்வபாவனான வன்‌, இவளுடைய 
ஆபத்துக்கு வர்‌.து உதவுகிறில னென்றாள்‌ ; இரண்டாம்பாட்டில்‌ “ விரோதியுண்டே'' என்ற 
நினைவாக, பாணனுடைய பாஹுவநத்‌ இலும்‌ வலிதோ இவள்‌ வீசோதி? என்றாள்‌ ; மூன்றும்‌ ' 
பாட்டில்‌ இப்படி செய்ய நினைத்த நீர்‌ முன்பு அச்செயலை என்‌ நிய செய்தீர்‌ ? என்றாள்‌ ; நாலாம்‌ 
பாட்டில்‌ அது பொறுக்கமாட்டாமல்‌ அதுதன்னையே உபகாரமாகச்‌ சொல்லா நின்றா 
ளெல்றாள்‌ ; ஐந்தாம்பாட்டில்‌ அவ்வளவிலும்‌ வாராமையாலே, நீர்த்தயனென்றாள்‌ இருத்‌ 
தாயார்‌ ; ஆராம்பாட்டில்‌ ௮.து பொறுக்கமாட்டாமல்‌, கெடுவாய்‌ ஆகா த்தில்‌ தகவுமறுக்குமோ ? 
அது 'கங்குறைகா ணென்றொளென்றாள்‌ ; எழாம்பாட்டில்‌ அவன்‌ குணஹாநிதன்னையே 
குணமாகக்‌ கொள்ளும்படி இவளை வஞ்சித்தானென்றாள்‌ ; எட்டாம்பாட்டில்‌ உம்மை அபாச்‌ 
ரயமாகப்‌ பற்றின இவள்‌ படும்பாடேயிது வென்றாள்‌ ; ஒன்பதாம்பாட்டில்‌ இவள்பேற்றில்‌ 
நீர்‌ செய்தருள நினைத்திருக்ற தென்‌? என்றாள்‌; பத்தாம்பாட்டில்‌ சேஷித்தது கோக்‌ 
கொன்‌ றுமேயாயிற்று, இதொன்றையும்‌ கோக்கிக்கொள்ளீ ரென்றாள்‌ ; நிகமத்தில்‌ இத்திருவாய்‌ 
மொழியை அப்யித்தார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. 


ஆடிமகிழ்வானில்‌அடியார்குழாங்களுடன்‌ * 
திருவாய்மொழி ) கூடியின்பமேய்தாக்குறைய தனால்‌ * வாடிமிக 
நூற்றந்தா தி. அன்புற்றார்தன்னிலைமையாய்ந்துரைக்க மோகித்துத்‌ * 
தின்புற்றான்‌ மாறனந்தோ. 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌. 
http://acharya.org 


ஐந்தாந்திருவாய்மொழி - அந்தாமத்தன்பு: ப்ரவேசம்‌ - முதல்பாட்டு , அந்தாமத்து 85 


ஐந்தாந்திருவாய்மொழி--அந்தாமத்தன்பு : ப்ரவேசம்‌. 

* கஜ ஆகர்ஷதே தீரே க்ராஹ ஆகர்ஷதே ஜலே * என்னுமாபோலேயிறே ழ்‌ ஆடி 
யாடியில்‌ ஆழ்வார்க்குப்‌ பிறந்த வயஸஈம்‌ ; அதெல்லாம்‌ ஆறும்படியாக, * அதந்த்ரிதசமூபதி 
ப்ரஹிதஹஸ்தம்‌ * என்கிறபடியே பெரியத்வரையோடே அயுதாபரணக்களை அக்ரமமாகத்‌ 
தரித்துக்கொண்டு மடுவின்‌ கரையிலே அரைகுலையத்‌ தலைகுலைய வர்‌து உள்ளேபோய்ப்‌ புக்கு, 
அனையை ஒருகையா னம்‌ முதலையை ஒருகையாலுமாக அணைத்தெடுத்துக்கொண்டு கரையிலே 
யேறி, * க்ராஹம்‌ சக்ரேண மாதவ? % என்றபடியே - ப்ரஜையின்‌ வாயிலே முலையைக்கொடுத்‌.து 
க்சந்தியை ஒத்ஹிப்பிக்குமாபோலே, பெரிய பிராட்டியாரும்‌ தானுமாக இரண்டுக்கும்‌ ஈலிவு 
வாராமே திருவாழியாலே விவித்து சாத்தியருளின திருப்பரிவட்டத் தலையைச்‌ சுருட்டித்‌ 
திருப்பவளத்திலே வைத்து அதனுடைய புண்வாயை வேதுகொண்‌? திருக்கையாலே குளிர 
ஸ்பர்சித்து நின்றாப்போலே, இவரும்‌ :* வலங்கொள்‌ புள்ளுயர்த்தாய்‌ '' என்று கூப்பிட்ட 
ஆர்த்தகாதம்‌ செவிப்பட்டு,  அழதொக நாம்‌ ஜகந்நிர்வஹணம்‌ பண்ணினோம்‌, நாமாரானோம்‌ ' 
என்‌ று பிற்பாட்டுக்கு லஜ்ஜாபயங்களினாலே விஹ்வலனாய்‌, தன்னுடைய ஸ்வரூபரூப குணங்கள்‌ 
ஒப்பனை, திவ்யாயுதங்கள்‌ சேர்ந்த சேர்த்‌ நி, இவையெல்லாவற்றோடும்‌ வந்து ஸம்ச்லேஷித்து 
அத்தாலே ஹ்ருஷ்டனாய்‌ க்ருதக்ருக்யனாயிருக்கிற இருப்பை ௮அபவித்து, அவ்வ. துபவதநித 
ஹர்ஷப்ரகர்ஷத்தாலே தாம்பெற்ற பேற்றைப்‌ பேசி யஅபவிக்கிறோர்‌ 

“6 அடியார்கள்‌ குழாங்களை - உடன்‌ கூடுவ தென்று கொலோ '' என்று இவர்‌ ஆசைப்‌ 
பட்டபடியே வந்து கலந்தா னென்கறார்‌. 

அந்தாமத்தன்புசேய்து என்னாவிசோம்மானுக்கு * 

அந்‌ தாமவாழ்முடி சங்கு ஆழிநூலாரமுள * 

சேந்தாமரைத்தடங்கண்‌ சேங்கனிவாய்சேங்கமலம்‌ % - 
சேக்தாமரையடிக்கள்‌ சேம்போன்‌ திருவுடம்பே. 1 


[ அந்தாமத்தன்‌ புசெய்து] அழகிய தாமத்திலே பண்ணக்கடவ ஸ்கேஹத்தை என்‌ 
பக்கலிலே பண்ணி. தாமமென்று-ஸ்த்தாகமாய்‌, * மஞ்சா க்ரோசந்தி போலே, பரமபதத்தி 
௮ள்ளார்‌ பக்கலிலே பண்ணக்கடவ ஸ்கேஹத்தை என்பக்கலிலே பண்ணி, ஒரு விபூதியி 
லுள்ளார்‌ பக்கலிலே பண்ணக்கடவ ஸ்கேஹத்தைக்கிடீர்‌ என்னொருவன்‌ பக்கலிலும்‌ பண்‌ 
ணிற்று. தாமே அருளிச்செய்தாரிறே முற்றவும்‌ நின்றனன்‌ '' என்று, [என்னாவி| அவன்‌ 
மேல்விழத்‌ தாம்‌ இறாய்த்தமை தோன்றுகிறது. இவர்‌ பூர்வவ்ருத்தத்தை ௮௮ஸரந்தித்து 
இருயா நின்றார்‌ ; அதுவே ஹேதுவாக அவன்‌ மேல்விழாநின ரான்‌. கமர்பிளச்த விடத்திலே 
நீர்பாய்ச்சுவாரைப்போலே, 6 உள்ளுளாவியுலர்ந்துலர்க்து !' என்றெ ஆவியிலே காணும்‌ 
வர்‌. துசேருகிற து. | விடாயர்‌ மடுவிலே சேருமாபோலே வந்து சேராறின்றான்‌. இப்படி 
மேல்விழுகைக்கு ஹேதவென்‌ ? என்னில்‌) [அம்மானுக்கு] வகுத்த ஸ்வாமியாகையாலே. 
நித்யவிபூதியிலுள்ளாரோபாதி லீலாவிபூதியிலுள்ளார்க்கும்‌ வந்து முகங்காட்டவேண்டும்‌ 
ப்ராப்தியை யுடையவனுக்கு, இவரைப்‌ பெற்றபின்பாயிற்று அவன்‌ ஸர்வேச்வானாயிற்று, 
[அர்தாமம்‌ இத்யாதி] :: அடியார்கள்‌ குழாக்களை யுடன்‌ கூடுவதென்றுகொலோ '' என்று 
இவர்‌ அசைப்பட்டபடியே, நித்யஸூரிகளோடே வந்து கலந்தான்‌' என்று ஆளவந்தார்‌ 
அருளிச்செய்தாராகத்‌ திருமாலையாண்டான்‌ பணிக்கும்படி. அனால்‌, அவர்களை “(அழி 
தூலாரம்‌'' என்றோ சொல்‌.லுவதென்னில்‌ ; % சர்மயசாயிருக்கச்செய்தே, பாரதர்த்ர்பஹித்‌ திக்‌ 
காகத்‌ தங்களை அமைத்துவைக்கற வித்தனையிறே. அங்கனன்‌ றிக்கே, எம்பெருமானார்‌ 
அருளிச்செய்யும்படி - 6 இவரோடு ஸம்ச்லேஷிப்பதற்கு முன்பு அவனோடொக்ச இவையும்‌ 
அதுஜ்ஜ்வலமாய்‌ ௮ஸத்ஸமமாய்‌, இவரோடு கலந்த பின்பு உஜ்ஜ்வலமாய்‌ ஸத்தைபெற்றபடி 
சொல்லுறெது ' என்று; கல்பகதரு வாடினால்‌ அதில்‌ பூவும்‌ தளிரும்‌ வாடூமிறே. [அந்தாம 
வாழ்முடி] அழயெமாலையான அ முடிசூடி. வாழத்தொடக்கிற்று. அன்‌ றியே “ வாண்முடி "" 
என்றாய்‌, வாளென்று - ஒளியாய்‌, நிரவதிகதேஜோரூபமான முடியென்றுமாம்‌. தாமம்‌ - 

்‌ http://acharya.org 


90 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


தேஜஸ்ஸாகவுமாம்‌. : தேஜோரூபமான ஸ்ரீபாஞ்சஜர்யம்‌, தேஜோரூபமான திருவாழி, நூல்‌- 
இருயஜ்ஜோபவிதம்‌, ஆரம்‌ - இருவாரம்‌, இவை - நித்யஸூரிகளுக்கு உபலக்ஷ்ணம்‌, [உள] 
நித்யரான இவர்கள்‌ உளராகையாவதென்‌ ? என்னில்‌;--* ஸ்‌ ஏகாகீ ௩ ரமேத * என்றெ 
படியே, இவரோடு கலப்பதற்குமுன்பு அந்தவிபூதியும்‌ இல்லையாய்த்‌ தோற்றுகையா லே, 
[செந்தாமரைத்தடங்கண்‌] அர்த்‌ தியெல்லார்‌ தீர இவரைப்பார்த்‌ துக்கொண்டு நிற்கிற நிலை. 
இவசோடேகலந்த பின்பாயிற்று தருக்கண்கள்‌ செவ்விபெற்றதும்‌, விகஷஹிதமாயிற்றதம்‌, 
ஏகரூபமானவற்றுக்கெல்லாம்‌ இதொரு விகாரம்‌ பிறக்கெறஇி£ற, % ஸ்தைகருபருபாய * 
என்றெவிடத்தில்‌ - கர்மமடியாக வரும்‌ விகாரமில்லையென்‌ றெ வித்தனையிறே [செங்கனிவாய்‌ 
செங்கமலம்‌] சாடுசதங்கள்‌ சொல்லுற தருவதர மிருக்கிறபடி., இிவந்துகனிந்த அதரமான ௮, 
சிவந்தகமலம்போலே யிராநின்றது. [செக்தாமரையடிக்கள்‌] கோக்குக்கும்‌ ஸ்மிதத்‌ தக்ரும்‌ 
தோற்றுவிழுர்‌ திருவடிகள்‌. திருவடிகளிலே விழுக்து ௮ அபவிக்கும்‌ இருமேனி [செம்பொன்‌ 
திருவுடம்பே] * ருக்மாபம்‌ * என்னும்படியாயிற்று இவரோடு கலக்தபின்பு இருமேனியிற்‌ 
பிறக்க புகர்தான்‌, i வ ன்‌ 2௯ ழ்‌ (1) 

இசண்டாம்பாட்டு--சம்மோடே கலக்தபின்பு அவனுக்குப்பிறந்த புகரைச்‌ சொல்லி, 
தன்னுடம்பைப்பற்றி ப்ரஹ்மேசாராதிகள்‌ ஸத்தையாம்படி யிருக்கிறவன்தான்‌ என்னுடம்‌ 
பைப்பற்றிச்‌ தன்ஸத்தையாம்படி இசாநின்றா னென்‌ கருர்‌. 


,திருவுடம்புவான்சுடர்‌ சேந்தாமரைகண்கைகமலம்‌ * 

திருவிடமேமார்வம்‌ அயனிடமேகோப்பூழ்‌ * 

ஒருவிடமும்‌ எந்தைபேருமாற்கரனேயோ * 

ஒருவிடமோன்றின்றி என்னுள்கலந்தானுக்கே. 2 


[திருவுடம்புவான்‌சடர்‌] அணேைத்தபோதை ஸ்பர்சஸுகங்கொண்டு அருளிச்செய்‌ 
இருரிறே. “ஈச்வரனுக்கு விக்ரஹமில்லை '' விபூதியில்லை என்‌ இறவர்கள்‌ முன்பே, ஆப்ததமரான 
வர்‌ 6 இருவுடம்பு வான்‌ சுடர்‌ ' என்னப்பெறுவதே!( ஈச்வர னுக்குவிக்ரஹமில்லை, குணமில்லை ' 
என்றெவர்கள்‌ பண்ணிவைக்கமாட்டாத பாபமில்லை ; அவர்களை அமவர்த்தித்து அதுகேட்க 
விராதபடி பெருமாள்‌ ஈமக்குப்பண்ணின உபகாரமென்‌ ?'"' என்று அருளிச்செய்வர்‌ ஜீயர்‌. 
மயர்வறமதிகல மருளப்பெற்றவர்‌ துவக்குண்டுற இருமேனியிறே. * இச்சாக்ருஹீ தாபிம 
தோருதேஹ$ * என்று தனக்கும்‌ அபிமதமாயிருப்பதொன்‌ நிறே. தான்மதித்தார்க்கு * ஏஷ 
ஸர்வஸ்வபூதஸ்‌ து* என்றுகொடப்பதம்‌ இருமேனியையே. [வான்சுடர்‌] முதலிலே 
தேஜோரூபமான திருமேனி மிகவும்‌ ஒளிபெற்ற.து இவரோட்டைக்கலவியாலே. புறம்பு 
ஒளியாய்‌ உள்ளும்மண்பற்றியிருக்கை யன்றிக்கே, ரெய்திணுங்னொற்போலே தேஜஸ்தத்வமே 
யாயிருக்கை. * தேஜஸாம்‌ ராசிமூர்ஜிதம்‌ உ என்றெபடியே, பஞ்சசக்திமயமாயிருக்கச்‌ 
செய்தே, * ஷாட்குண்யவிக்ரஹன்‌ * என்றது குணங்களுக்கு ப்ரகாசகமாகை சுட்டியிறே. 
[செக்தாமரைகண்‌] கடாக்ஷத்தாலே வவ்வலிட்டூச்சொல்லுகற வார்த்தை. [கைகமலம்‌] 
* கரேண ம்ருதுகா * என்றெபடியே அணைத்த கை. இவர்‌ ஒருகால்‌ சொன்னத்தைப்‌ பல 
கால்சொல்லுவானென்‌.? என்னில்‌; முத்‌.துக்கோக்கவல்லவன்‌ முகம்மாறிக்‌ கோத்தவாறே 
விலைபெறுமாபோலே, இவரும்‌ ஒரோமுகபேதத்தாலே மாறிமாறி அனபவிக்கிறார்‌. [திரு 
- விடமே மார்வம்‌] அக்கையாலே யணைப்பிக்கும்‌ பெரியபிசாட்டியார்க்கு இருப்பிடம்‌ திருமார்வு. 
[அயனிடமே கொப்பூழ்‌] சதுர்தசபுவாஸ்ரஷ்டாவான ப்ரஹ்மா, திருகாபீகமலத்தை இருப்‌ 
பிடமாகக்‌ கொண்டிருக்கும்‌. [ஒருவிடமுமெந்தைபெருமா த்கரனே] ஓரிடமென்னாதே, ஒருவிட 
மென்றெது ஒருவுதல்‌ - நீங்குதலாய்‌, நீக்னெவிடமென்‌்றபடி.' என்னாயனான ஸர்வேர்‌ 
வானுக்கு நீங்க இடமும்‌ ருத்ரனுக்கு இருப்பிடமாயிருக்கும்‌. தாமஸசேவதை யிருப்பிட 
மாகையாலே, :நீங்னெவிடம்‌' என்று அநாதரோக்தியிருக்றெபடி [ஒருவிடமொன்‌ நின்‌ றி 
என்னுள்கலர்தானுக்கே] என்னோடே வ*௯-கலக்கறெவிட த்தில்‌, நீக்குமிடமொன்‌ அமின்‌ றிக்கே 
வந்து கலர்தான்‌. [ஓ] அரக்யபரையான பெரிய பிராட்டியோடொக்க, அற்யபரரான ப்ரஹ்ம 
ருத்ரர்களுக்கும்‌ திருமேனியி?ல இடங்கொடுத்‌ துவைப்பதே !' என்று இந்த சீலகுணத்தை 
http://acharya.org 


ஐந்தாந்திருவாய்மொழி - அந்தாமத்தன்பு நாலாம்பாட்டு - எப்பொருளுந்‌ 91 


௮.ுஸந்தித்து வித்தராயிருந்தார்‌ முன்பு ; இப்போது தமக்கு உடம்பு கொடுத்தபடி கண்ட 
வாறே (அது பாத்வம்‌' என்று தோற்றி, இது என்ன சீலாதிசயமோ என்றோர்‌, ஒரு 
விடமொன்தின்றி என்னுள்‌ கலக்தானுக்கு - திருவுடம்பென்றுதொடங்ி, அரனே ஓ ஈன்று 
அர்வயம்‌, வத்‌ க்க க சக ஒக க (2) 
மூன்றாம்பாட்டுஸ்வவ்ய திரிக்தஸமஸ்தவஸ்‌ துக்களும்‌ தன்னைப்பற்றி உளவாம்படி. 
யிருக்றெ ஸர்வேச்வரன்‌; தான்‌ என்னைப்பற்றி உளனாய்‌ என்னோடேவர்து கலந்தா னென்ூரர்‌. 
என்னுள்கலந்தவன்‌ சேங்கனிவாய்சேங்கமலம்‌ % 
மின்னுஞ்சுடர்மலைக்குக்‌ கண்பாதங்கைகமலம்‌ % 
மன்னுமுழுவேழுலகும்‌ வயிற்றினுள £ 
தன்னுள்கலவாதது எப்போருளுந்தானில்லையே, 3 


[என்னுள்கலந்தவன்‌] * அகஸ்த்யப்ராதா ட என்னுமாபோலே நிரூபக மிருக்கிறபடி, 
6 நாராயணன்‌? (4 வாஸுதேவன்‌ '' என்னுமாபோலே, * என்னுள்கலந்தவன்‌ '' என்று 
காணும்‌ அவனுக்குத்‌ திருகாமம்‌, : [செங்கனிவாய்செங்கமலம்‌] சிவந்து கனிக்த வாய்‌ 
செங்கமலம்போலே யிராநின்றது. [மின்னும்‌ சுடர்மலைக்கு] வாட்டமில்புகழ்வாமனன்‌, கலந்த 
பின்பு வளர்ந்தபடியும்‌, புகர்பெற்றபடியும்‌, தரையிலே கால்பாவித்‌ தரித்தபடியும்‌, இண்மையை 
யுடையனானபடியும்‌ பற்ற, மலையென்றோர்‌, [கண்பாதம்‌ சைகமலம்‌] முசமறிர்து கோத்த 
வாறே முத்து விலைபெறுமாபோலே, இவரும்‌ இவ்யாவயவங்களைச்‌ சேர்த்து ௮ அபவிக்கருர்‌. 
[மன்‌ அமுமுவேழுலகும்‌ வயிற்றினுள] ப்ரவாஹரூபத்தாலே நித்யமான ஸகலலோகங்களும்‌ 
தன்‌ ஸங்கல்பத்தைப்பற்றிக்‌ இடக்றென. [தன்னுள்‌ இத்யாதி] தன்‌ திருவுள்ளத்தை அபாச்‌ 
யமாக வுடைததன்‌ நிக்கேயிருக்கறவஸ்து யாதொன்று, ௮௮ நாஸ்திசப்தத்தக்கு அர்த்த 
மாகிறது. அப்ரஹ்மாத்மகமாயிருப்பதொரு பதார்த்தர்தானில்லை; * ௩ ததஸ்தி விநா யத்‌ 
ஸ்யாத்‌ * என்றானிறே. [தன்னுள்‌ கலவாதக எப்பொருளுக்தானில்லையே] அவை இவனைப்‌ 
பற்றுதபோது ஸத்தையின்‌றிக்கே யிருக்கிறது - ஸ்வரூபத்தாலே ; இவன்‌ இவரைக்கல்வாத 
போது ஸத்தையின்‌ றிக்கே யிருக்றெத -ப்ரணயித்வகுணத்தாலே. ne சர (8) 


நாலாம்பாட்டூு- நீர்‌ ஒருகால்‌ சொன்னத்தை ஒன்பதின்கால்‌ சொல்லி இங்கனே 
இடந்து ப௫றதென்‌ ? என்ன ; நான்‌ ௮௮ தவிர்‌இ3றன்‌, நீங்கள்‌ அவ்விஷயம்‌ ஒரு காலிருக்த 
படியே எப்போ துமிருக்கும்படி. பண்ணவல்லிகோளோ ? என்‌ றோர்‌. 
எப்போருளுக்தானாய்‌ மரதகக்தன்றமோக்கும்‌ * 
அப்போழுதைத்தாமரைப்பூக்‌ கண்பாதங்கைகமலம்‌ * 
எப்போழுதும்நாள்‌ திங்கள்‌ ஆண்டூழியூழிதோறும்‌ * 
அப்போழுதைக்கப்போழுது என்னாராவமுதமே. 4 


[எப்பொருளுக்தானாய்‌] ஸ்வவ்யதிரிக்க ஸமஸ்தவஸ்துக்களும்‌ (தான்‌' என்கிற சொல்‌ 
அக்குள்ளே ப்ரகாரமாம்படி, தான்‌ ப்ரகாரியாய்‌. ஸ்வாதீகமல்லாததொரு பதார்த்தத்தைப்‌ 
பெற்றுத்தான்‌ இப்பாப்பறெனோ? [மரதகக்குன்‌ றமெர்க்கும்‌] கீழ்‌ - ஜகதாகாரனாய்‌ நிற்கும்‌ 
நிலைசொல்லிற்று; இங்கு அஸாதாரணவிக்ரஹர்தன்னையே சொல்லுகிறது, கிழ்‌, மின்னும்‌ 
சுடரென்று தம்மோட்டைக்கலவியால்‌ வந்த புகரைச்‌ சொல்லிற்று ; அதுக்கு ஆச்ரயமான 
௮ஸாதாரணவிக்ரஹத்தைச்‌ சொல்லுகிறது இங்கு. [அப்பொழுதை] * சீழ்‌ - தாமரையை 
ஓப்பாகச்‌ சொன்னலிடம்‌. தப்பச்சொன்னோம்‌ ' என்று அழித்து ப்ரதிஜ்னைபண்ணுநறோர்‌ 
கேவலம்‌ தாமரையை ஓப்பாகச்‌ சொல்லில்‌, செவ்வியழிக்த ஸமயத்திலும்‌ ஒப்பாகத்‌ 
தொட.ங்குமே : அப்போதலர்ந்த செவ்வியையுடைத்தான தாமரை, [கண்பாதம்‌] கண்‌ - 
பந்தத்தை விளைக்குல்‌ கண்‌. பாதம்‌ - பந்தமறிக்தால்‌ அறுபவிக்க இழியும்‌ துறை. [கை 
கமலம்‌] தம்மோட்டை ஸ்பர்சத்தாலே செவ்விபெற்றபடி. இவையெல்லாம்‌ அப்போதலர்ந்த 
கமலம்‌போலே யிருக்கும்‌. [எப்பொழுதும்‌ இத்யாதி] கலாகாஷ்டாதிகளாலும்‌ பேதிக்க 


ப_10 http://acharya.org 


98 பகவத்‌ விஷயம்‌ திருவாய்மொழி ஈடு இரண்டாம்‌ பத்து 


வொண்ணாத அத்யல்பகாலம்‌ அஅபவிப்பது, ஒரு காள்‌ ௮அபவிப்பது, ஒரு மாஸம்‌ ௮ நூபலிப்‌ 
பது, ஓராண்டு அஅபவிப்பது, கல்பந்தோறும்‌ கல்பர்தோறும்‌ அஅபவிப்பது, இப்படி கால 
மெல்லாம்‌ அ.அபவியா நின்றாலும்‌, சழ்ச்சொன்ன அப்பொழுதைக்‌ கப்பொழுதென்னாராவ 
முதமே “பூர்வக்ூதணத்தில்‌ ௮ அபவம்போலல்லவாயிற்று உத்தர கூஷணத்திலதஅபவம்‌ இருப்ப அ. 
தாராவாஹிக விஜ்ஞாஈத்தில்‌ காலோபஷ்டம்பா தகளாலே வருவதொரு பேதமுண்டிறே 
ஜ்ஞாரத்துக்கு, இங்கு விஷயர்தானே பேதியாறின்றதாயிற்று. ... ன ட அழ 


அஞ்சாம்பாட்டு-- இத்தனைபோதும்‌ தாமரையை சிக்ஷித்து உபமாகமாகச்‌ சொல்லிப்‌ 
போந்தார்‌ ; விஷயத்திலே அவகாஹித்தவாறே நேர்கொடுகேரே உபமாகமாய்‌ நின்‌ தில்லை ; 
அவற்றைக்கழித்து உபமேயக்தன்னையே சொல்கிறார்‌. 


ஆராவமுதமாய்‌ அல்லாவியுள்கலந்த % 

காரார்கருமுகில்போல்‌ என்னம்மான்‌ கண்ணனுக்கு * 

நேராவாய்சேம்பவளம்‌ கண்பாதங்கைகமலம்‌ % 

பேராரநீண்முடிகாண்‌ பின்னுமிழைபலவே. [.] 


[ஆராவமுதமாய்‌] எப்போது புஜியாநின்றாலம்‌ மேன்மேலென த்ருஷ்ணேயை விளைக்‌ 
கும்‌ அம்ருதம்‌ போலே நிரதிசயபோக்யனாய்‌. [அல்லாவியுள்கலச்த] இப்படிபோக்யம்‌ முறை 
வற்றால்‌ போக்தாக்களும்‌ அதுக்கு அஅரூபமாகப்பெற்றதோ. [அல்லாவி] ஒருவஸ்‌ வாக 
எண்ணவொண்ணாத என்னுடைய ௮வியோடேூடீர்‌ வந்துகலக்தது. தன்னையும்‌ அழிந்‌ 
இலன்‌, என்னையும்‌ அறிக்திலன்‌, [அல்லாவி] அசித்திற்காட்டில்‌ தம்மைக்‌ குறைய 
நினைத்தபடி. அடித்துக்கு இழவில்லைய, தன்ஸ்வரூபத்திலேடடக்ததே ; சேதஈனாயிருக்‌ த 
வைத்து ஜ்ஞாஈபலமில்லாமையாலே அடித்திற்காட்டில்‌ தம்மைக்‌ குறையறினைத்‌ திருக்களர்‌, 
[உள்கலந்த] * பெருமக்களுள்ளவரான நித்யஸூரிகளளவில்‌ கலக்குமாபோலை தான்‌ 
கலர்தானோ ? என்னை ஆராவமுதாக நினைத்து. என்னளவாகத்‌ தன்னை நினைத்‌ 
துக்மெர்‌ கலந்தது, [உள்கலந்த] % ஏகதத்வம்‌ * என்னலாம்படி சலந்தானாயிற்று. 
அவன்‌ இப்படி கலர்தமை நீர்சன்கொண்டு அறிந்த தென்னில்‌ ; வடிவிலே தொடைகொண்‌2ட 
னென்‌இருர்‌. [காரார்கருமுகல்போல்‌] என்னோட்டைக்கலவி £ பெருப்பே௮ு ' என்னுமிடம்‌ 
தன்வடிவிலேதோற்ற இராநின்றான்‌. கார்காலத்தில்‌ ஆர்ர்த கருமுகில்போ லென்னுதல்‌ ; கா 
ரென்று - கறுப்பாய்‌, கருமைமிக்க முகிலென்னுதல்‌. இவ்வடிவையுடையவன்கிடீர்‌ என்‌ 
னோடே வர்துகலந்தானென்‌இருர்‌. [என்னம்மான்கண்ணனுக்கு] அவ்வடிவழகாலே என்னை 
யெழுதிக்கொண்ட க்ருஷ்ணனுக்கு. [கேராவாய்செம்பவளம்‌] பவளமாகிற்‌ சிவர்தன்றோ 
இருப்பதென்னில்‌ ; ப்ரவாளத்தை ஸ்ப்படிகஸ்த்சாஈத்தி3லை யாக்கி அவ்வருகே சிவந்த பவளத்‌ 
தைக்‌ கற்பித்தால்‌, அப்படி சிவந்த பவளமாயிற்று ஜாதியாகத்‌ திருப்பவள த்‌.துக்கு ஒப்பாகா 
தத. [கண்பாதம்கைகமலம்கேரா] குளிரரோக்கனெ கண்‌, நோக்குக்குத்தோற்று விழுக்‌ திரு 
வடிகள்‌, இருவடிகளிலே விழுந்தாசை யெடுத்தணைக்குங்‌ கை ; இவற்றுக்குத்‌ தாமரை ஜாதி 
யாக ஒப்பாகா, [பேராரம்‌] ** பெரியவரைமார்பிற்‌ பேசாரம்‌ ?? என்றெபடியே, திருக்கழுத்துக்‌ 
ருமடியிட்டச்‌ சா த்தவேண்டீம்படியான ஆரம்‌. [நீள்முடி] ஆதிராஜ்ய ஸூசகமான திருவபி 
வேகம்‌. [காண்‌] வி$ராண்‌. [பின்னுமிழைபலவே] அஅபவித்‌துப்போ மித்தனைபோக்கி, 
என்னாற்‌ சொல்லித்‌ தலைக்கட்டப்போமோ...? ஆ ஷு க (5) 


ஆரும்பாட்ட--தம்முடனே கலந்து ஆற்றானாய்‌ அரேகசரீர பரிக்ரஹம்பண்ணி என்னை 
அஅபவியாறின்றான்கடீ சென்றார்‌, . 
பலபலவேயாபரணம்‌ பேரும்பலபலவே * 
பலபலவேசோதி வடிவுபண்‌ பேண்ணில்‌ % 
பலபலகண்டுண்டூ கேட்டுற்றுமோந்தின்பம்‌ * 
பலபலவேஞானமும்‌ பாம்பணைமேலாற்கேயோ ! 6 
http://acharya.org 


ஐந்தாந்திருவாய்மொழி - அந்தாமத்தன்பு - ஏழாம்பாட்டு - பாம்பணைமேல்‌ 39 


[பலபலவேயாபரணம்‌] ஜாதிபேதமும்‌ வ்யக்திபேதமும்‌ இருக்றெபடி. திருக்கைக்‌ 
குச்‌ சாத்துமவையென்றால்‌ அநேகம்‌ ; அவைதன்னிலே 6 இடைச்சரி, கடைச்சரி' என்று 
அநேகமா யிருக்குமிறே, த! தொத்து அதுபவஸமயத்தில்‌ காமக்ரஹணத்துக்குஇழிர்‌ 
தவிடமெல்லாம்‌ துறை; சீலப்பேர்‌, வீரப்பேர்‌ என்று அரேகமாயிருக்குமிறே. [பலபலவேசோ தி 
வடிவு] இருகாமத்வாரா காணும்‌ வடிவுகளும்‌ பல, அப்ராக்ருத இவ்ய ஸம்ஸ்த்தாரத்தை இதா 
ஸஜா நீயமாக்குகையாலே எல்லாம்‌ சோதிவடிவாயே யிருக்குமிறே. ஸெளபரியைப்போலே 
அநேகமவடி.வு கொண்டாயிற்று இவசை௮அபவிக்றெது. முக்தன்‌ தின்னையஅபவிக்கும்‌ 
போது படுமாபோலே, தான்‌என்னைய அபவிக்கப்‌ பலவடிவுகொள்ளர நின்றான்‌. [பண்பு எண்‌ 
ணில்‌] ப்ரகாரங்களை அனஅுஸர்திக்கில்‌, [பலபலஇத்யாதி] கண்டு உண்டு கேட்டு உற்று 
மோந்து உண்டாகக்கடவதான ஜரந்த்ரியஸுகல்களும்‌ பலபல, த்ருஷ்டிப்ரியமாயிருக்கும 
வையும்‌; புஜிக்குமவையும்‌, ச்ரவணேர்த்ரிய விவயமாயிருக்குமவையும்‌, ஸ்பர்சவிஷயமாயிருக்‌ 
குமவைவும்‌, க்ரரணேர்த்ரியவிஷயமாயிருக்குமவையுமாய்‌ அரேகமிறே. [பலபலவேஞான மும்‌] 
விஷயங்களைச்‌ சொல்லுதல்‌, அவற்றையறிகைக்கு ஸாமக்ரியான ஜ்ஞாகவ்களைச்‌ சொல்லுதல்‌, 
ஜ்ஞாகமும்பலவுண்டோஎன்னில்‌ ; விஷபல்கள்தோறும்‌ பேதிக்குமி2ற ஜ்ஞாகமும்‌. ஸ்வவ்ய 
இரிக்தங்களை யெல்லாம்‌ விஷயமாசவுடையனாய்‌, அவற்றையெல்லாம்‌ அறியவும்வல்லனாப்‌, 
அவற்றையெல்லாம்‌ அனுபவித்தால்‌ வரும்‌ ஏற்றத்தையுமுடையனா யிருக்குமிற. [பாம்‌ 
பணைமேலாற்கேயோ] இவையெல்லாம்‌ ஒருவிஷய த்திலே யுண்டாய்‌ அஅபவிக்குமென்னு 
மிடத்துக்கு உதாஹரணங்காட்டுநிறொர்‌. ஸ்பர்சேந்த்ரியத்துக்கு உண்டு, க்ராணேர்த்ரியத்துக்கு 
உண்டு, கண்ணுக்கனிதாயிருக்‌ கும்‌, இவைதொடக்கம'னவை யெல்லாம்‌ உண்டிறே. பாம்‌ 
பணைமேலா ற்கு - பண்பெண்ணில்‌ - பலபலவேயாபரணம்‌ இத்யாதிதொடங்கி, ஓ ! என்று 
௮ க்வயம்‌. தம்‌ க க os ்‌ (6) 


ஏழாம்பாட்டு-- அயாவறமமார்க ளதிபதியாயிருக்‌்துவைத்‌ ௮, க்ீராப்தியிலே கண்‌ 
வளர்க்தருளி, ராமக்ருஷ்ணாத்யவதாரங்களைப்‌ பண்ணிற்றெல்லாம்‌ எனக்காகக்டெர்‌ என்றார்‌, 


பாம்பணைமேற்பாற்கடலுள்‌ பள்ளியமர்ந்த துவும்‌ ௪ 

காம்பணைதோள்பின்னைக்காய்‌ ஏறுடனேழ்சேற்றதுவும்‌ * 

தேம்பணையசோலை மராமரமேழேய்ததுவும்‌ * 

பூம்பிணை பதண்டுழாய்ப்‌ போன்முடியம்போரேறே,, 7 


[பாம்பணை] ஆர்த்தரக்ஷணத்துக்காகத்‌ திருப்பாற்கடலிலே நீருறுத்தாமைக்கு, 
சைத்யஸெளகர்த்யஸெளகுமார்யங்களையுடையனான திருவனந்தாழ்வான்மேலை கண்வளர்ந்‌ 
தருளிற்றும்‌, [காம்புஇத்யா இ] சுற்றுடைமைக்கும்‌ செவ்வைக்கும்‌ மூக்கில்‌ போலேயிருர்‌ 
துள்ள தோளழகையுடைய ஈப்பின்னைப்‌ ரொட்டி யோட்டை ஸம்ச்லேஷத்துக்கு ப்ரதிபர்தகள்‌ 
களான ருஷபங்களேழையும்‌ ஒருகாலை ஊட்டியாக நெரித்துப்‌ பொகட்டதும்‌. [தேம்ப 
ணைய] மஹாராஜர்‌, * நீர்‌ வாலியைக்‌ கொல்லமாட்டீர்‌ ' என்ன, அவரை விச்வஸஷிப்பிக்கைக்‌ 
காக ; தேனையுடைத்தாய்ப்‌ பணைத்து அடிகண்டு இலக்குக்குறிக்கவொண்ணாதபடியா யிருக்‌ 
இற மராமரங்க ளேழையும்‌ எய்ததும்‌. [பூஇத்யாதி] பூவையுடைத்தாய்த்‌ தொடையுண்ட 
வென்னுதல்‌ ; ஈல்லதொடையை யுடைச்தான திருத்தழாய்மாலையாலே அலங்க்ருதனாய்‌, 
ஆதிராஜ்ய ஸூசகமான தஇருவபிஷேகத்தையுடையனாப்‌, இவ்வழகுதன்னை நித்யஸூரிகளை 
அ.நூபவிப்பித்து அத்தால்வக்கமேன்மைதோற்ற, அழபெதாய்‌ யுத்தோர்முகமான ருஷபம்‌ 
போலே மேனாணித்‌ இருக்கிற இருப்பு, பொன்‌ முடியம்போசேறு - பாற்கடலுள்‌ பள்ளியமர்‌ 
ந்ததுவும்‌ - பாம்பணைமேலென்ற தனித்தனியே க்ரியையாகக்கடவது. இவையெல்லாம்‌ 
எனக்காகக்‌ இடீ ரென்றுமாம்‌. ன்‌ ன்ன க ச ட (1) 


எட்டாம்பாட்டு-- அயர்வறுமமரர்கள திபதியாயிருந்துவைக்து என்‌ தண்மையைப்‌ 
பாராதே என்னோடேவக்துகலந்த இம்மஹாகுணத்தை என்னால்‌ பேச்‌ முடியாதென்‌ றார்‌. 
http://acharya.org 


சி 


40 பகவத்விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்பத்து 


டொன்முடியம்போரேற்றை எம்மானைநால்‌ தடந்தோள்‌ 5 

தன்முடிவோன்றில்லாத தண்துழாய்மாலையனை % 

என்முடிவுகாணாதே என்னுள்கலந்தானை * 

சோல்முடிவுகாணேன்கான்‌ சோல்லுவதேன்சோல்‌ ரே. 8 

[பொன்முடி யம்போரேற்றை] உபயவிபூதிக்கும்‌ கவித்‌ தமுடியையுடையனாய்‌ அத்தால்‌ 

வந்த சேஷித்வவுறைப்புத்தோற்ற இருக்றெவனை. [எம்மானை] தன்சேஷித்வத்‌ திலெல்லையைக்‌ 
காட்டி, என்னை சேஷத்வத்‌ தினெல்லையிலே நிறுத்‌ இனவனை. [கால்‌ தடந்தோள்‌ இத்யாதி] 
காலாய்ப்‌ பணைத்திருந்துள்ள தோள்களையுடையனாய்‌, தன்னைப்பேசப்புக்கால்‌ வேதங்களும்‌ 
சல்லைகாணமாட்டாதே * யதோ வாசோ நிவர்த்தந்தே * என்று மீளும்படி.யிருப்பானாயிருக்‌ 
இற தண்தழாய்மாலைபனை. எல்லைகாணவொண்ணாத வஸ்தவுக்கு லக்ஷணம்போலே திருத்‌ 
துழாய்மாலை. [என்முடிவு இத்யாதி] ௮வன்பக்கல்‌ ஈன்னமக்கு எல்லை காணவொண்ணாதாப்‌ 
போலேயாயிற்று இவர்பக்கல்‌ தீமைக்கு எல்லை காணவொண்ணாதா யிருச்செபடி, [என்‌ 
முடிவுகாணாதே | என்னளவுபாராதே, * அவிஜ்ஞாதா% என்கிறபடியே, என்தண்மைபாசாதே 
கண்ணைச்‌ செம்பிளித்‌துவந்துகலக்தா னென்னுசல்‌ ; அன்‌ நிக்சே, * ஆடியாடியில்‌ விச்லேஷித்த 
வ்யஸகத்தாலே நான்‌ முடியப்புச, அதுகாணமாட்டாதே என்னோடே கலந்தா னென்னுதல்‌. 
[சொல்முடிவுகாணேன்நான்‌] என்னோடுவர்துகலர்க ஒருகுணத்தையும்‌ சொல்லில்‌, ஆநந்த 
குணமொன்றையும்‌ சொல்லப்புக்க வேதம்பட்டது படு மித்தனை, அவன்‌ என்னையஅபவிப்‌ 
பிக்க, அத்தால்‌ எனக்குப்‌ பிறக்த ரஸம்‌ ௮.அபவித்துவிடு மத்தனையல்லது பாசுரமிட்டுச்‌ 
சொல்லி முடியாதென்றுமாம்‌ [சொல்லுவதென்சொல்லீரே] இதரவிஷயங்களை ௮.நபலித்து 
அவற்றுச்குப்‌ பாசரமிட்டுச்‌ சொன்னிகளாயிருக்றெ நீங்கள்தான்‌ சொல்ல வல்லிகளோ? (8) 


ஒன்பதாம்பாட்டு--( பாசுரமில்லை '' என்னா, கைவாங்கமாட்டாரே ; ஸம்ஸாரிகளைப்‌ 
பார்த்து, என்சாயனான ஸர்வேச்வரனை எல்லாரும்‌ கூடியாலும்‌ சொல்லவல்லீர்களோ ? 
என்‌ ரர்‌. ்‌ 
சோல்லீரேன்னம்மானை யேன்னாவியாவிதனை * 
எல்லையில்சீர்‌ என்கருமாணிக்கச்சுடரை 4 
நல்லவமுதம்‌ பேறற்கரியவீடூமாய்‌ * 
அல்லிமலர்விரையோத்து ஆணல்லன்‌ பேண்ணல்லனே. 9 
சொல்லீரென்னம்மானை] க்ஷ த்ரவிஷயங்களை ௮.நுபவித்து அவற்றுக்குப்‌ பாசுரமிட்டுச்‌ 
சொல்லியிருக்க நீங்களாகிலும்‌ சொல்லவல்லீர்களோ ? [என்னம்மானை] தன்குண 
சேஷ்டிதங்களாலே என்னை முறையிலே நிறுத்தினவனை. [என்னாவியாவிதனை] என்னாத்‌ 
மாவுக்கு ௮ந்தராத்மாவாயுள்ளவனை. [எல்லை இத்யாதி] திவ்யாத்ம ஸ்வரூப குணங்களுக்கு 
எல்லைகாணிலும்‌ விக்ரஹ தணங்களுக்கு எல்லையின்‌ நிக்கே யிருக்கிறபடி. அளவிறந்தகல்யாண 
குணங்களையும்‌, நீலமணிபோலே குளிர்க்த வடிவழகையும்‌ என்னை யறுபவிப்பித்தவனை. [கல்ல 
வமுதம்‌] நித்யமுமாய்‌ போக்யமுமான அம்ருதம்‌. ப்ராக்ருதபோக்யங்களில்‌ தலையான 
அம்ருதம்‌. [பெறற்கரியவீடுமாய்‌] ஒருவராலும்‌ ஸ்வயத்நத்தால்‌ ப்சாபிக்கவொண்ணாத 
மோக்ஷ்புருஷரர்த்தமுமாய்‌. [அல்லிமலர்விரையொத்து] போக்யதைக்குத்‌ தாமரைப்பூவில்‌ 
பரிமளத்தோடொத்து. [ஆணல்லன்‌ பெண்ணல்லனே] இதரபுருஷஸ ஐரதீயனல்லன்‌. பெண்‌ 
ணல்லனென்றவோபாதி, ஆணல்லனென்று அதுதன்னையும்‌ கழிக்கிறது. இத்தால்‌ உபமாந 
ரஹித னென்றபடி. ர ஸ்ட க ஸ்‌ ஷு (9) 
பத்தாம்பாட்டு--என்னோடு கலந்த எ ம்பெருமான்படி பேசப்‌ பெரிதும்‌ மிறுக்குடைச்‌.து 
என்றார்‌. 
ஆணல்லன்பேண்ணல்லன்‌ அல்லாவலியுமல்லன்‌ ஈ 
காணலுமாகான்‌ உளனல்லனில்லையல்லன்‌ £ 
பேணுங்கால்பேணும்‌ உருவாகுமல்லனுமாம்‌ * 
கோணைபேரிதுடைத்து எம்பேம்மானைக்கூறுதலே. 10 
http://acharya.org 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி - அந்தாமத்தன்பு - பதினோராம்பாட்டு - கூறுதலொன்றாரா 41 


[ஆணல்லன்‌ இத்யாதி] காட்டில்காண்டுிற அண்களின்‌ படியல்லன்‌, அப்படியே ஸ்த்ரீ 
களின்படியுமல்லன்‌ ; உபயோகயோக்ய மல்லாத ஈபும்ஸக பதார்த்தத்தின்படியுமல்லன்‌. 
* ரைநம்‌ வாசா ஸ்த்ரியம்‌ ப்ருவந்‌ நை௩மல்த்ரீ புமாக்‌ ப்ருவந்‌ - புமாம்ஸம்‌ ௩ ப்ருவந்‌ நைநம்‌ 
வதம்‌ வததி கச்ச, ௮ இதி ப்ரஹ்ம * ஆரணத்தில்‌ இரண்டாமோத்து, -ஈூஸ வை ௩ தேவா 
ஸுபரமர்த்யதிர்யங்‌ ௩ ஸ்த்ரீ ௩ ஷண்டோ ௩ புமாந்‌ ந ஜந்து 5, நாயங்குண 8 கர்ம ௩ ஸம்‌ ஈசாஸந்‌ 
நிஷேதசேஷோ ஜயதாதசேஷ 8 * என்று) இப்படி பட்டர்‌ அருளிச்செய்தவாறே, ஒரு தமிழன்‌, 
( ஜீயா, நாட்டில்‌ காண்டுற மூன்றின்படியு மல்லாரில்‌ சொல்லிற்றாகிற வஸ்து, சூர்யமோ 
பின்னை ' என்றுகேட்க, பட்டரும்‌, 4 பிள்ளை! இயலறிவுக்குப்‌ போர்திருந்த தில்லையி ! 
அணல்ல பெண்ணல்ல , அல்லாவலியுமல்ல என்றதல்லையே, அல்லன்‌, அல்லன்‌ !' என்‌ 
கையாலே - புருஷோத்தமன்‌ ' என்று சப்தந்தானே தோற்றுவிக்றெதில்லையோ ?'' என்ற 
ருளிச்செய்தார்‌. 6 ஆணல்லன்‌, பெண்ணல்லன்‌ '' என்கிற இத்தால்‌ - ஸஜாதீயவிஜாதீய 
நிஷேதம்பண்ணினபடி. [காணலுமாகான்‌] ஆண்‌, பெண்‌, அலி என்றெ இவற்றைக்காணும்‌ 
ப்ரமாணங்களால்‌ காணப்படாதான்‌. இத்தால்‌ - ஏகப்ரமாண கம்யத்வ ஸாம்யமுமில்லை 
யென்கை, [உளனல்லன்‌] அராச்ரிதர்க்கு. [இல்லையல்லன்‌] ஆச்ரிதர்க்கு. அத்தை உப 
பாதிக்றெது மேல்‌ [பேணுங்கால்‌ பேணுமுருவாகும்‌] (நீ எங்களுக்குப்‌ புத்ரனாய்‌ வந்து பிறக்க 
வேணும்‌ ' என்று சிலர்‌ இரந்தால்‌ அப்படியே வந்துபிறந்து, * ஸ்பலம்‌ தேவி:ஸஞ்ஜாதம்‌ 
ஜாதோஹம்‌ யத்‌ தவோதராத்‌ * என்று நிற்கும்‌. அன்றியே, பேணுங்கால்‌ - தன்னை அர்த்திக்‌ 
குங்காட்டில்‌, பேணுமுருவாகும்‌ - தன்னைப்‌ பேணி மறைக்கவேண்டும்படி வந்து அவதரிக்கு 
மென்றமாம்‌. [அல்லனுமாம்‌] இப்படி தாழநிற்கச்செய்தே சிசுபாலா தகளுக்குக்ட்ட 
அரிதாம்படியிருக்கும்‌, [கோணேபெரிதுஇத்யாதி] இவ்வோகிலைகளை எனக்கு அறிவித்த 
ஸர்வேச்வரன்படிகளைப்‌ பேசவென்றால்‌, சால மிறுக்குடைக்து, nee (10) 


- நிகமத்தில்‌, இத்திருவாய்‌ மொழியை அப்யஹிக்கவல்லார்‌ உண்டாகில்‌ அவர்கள்‌ பரம 
பதத்திலே போய்‌ நித்யாஅபவம்பண்ணப்‌ பெறுவரென்கிறார்‌, 


கூறு ணு குடக்கூத்தவம்மானை * 
கூறுதலேமேவிக்‌ குருகூர்ச்சட்கோபன்‌ 4 

கூறினவந்தாதி யோராயிரத்துளிப்பத்தும்‌ * 

கூறுதல்வல்லாருளரேல்‌ கூடூவர்வைகுர்‌ தமே. 11 


[கூறுதல்‌ இத்யா தி] தன்படிகளைப்‌ பேசப்புக்கால்‌, ஆரர்தவல்லியிற்‌ சொல்லுகறபடிபே 
பேசத்‌ தலைக்கட்டவொண்ணாஇருக்கிதவனை. பேசவொண்ணாதொழிகிறது பரத்வமல்ல, 
குடக்கூத்தாடின செயலொன்று மாயிற்று, [அம்மானை] குடக்கூத்தாலே என்னை அகர்யார்ஹ 
மாக்கெவனை. % விஷ்ணோர்ஜிஷ்ணோர்‌ வஸ்‌ டதேவாத்மஜஸ்ய ௬. [கூ.றுதலேமேவி] பேச 
நிலமன்று ' என்று வேதங்கள்‌ மீண்டவிஷயமென்று, தாமும்‌ 6 பேசவொண்ணாது ' என்று 
கைவாங்காதே, அழதொகப்‌ பேசக்கடவோ மென்று ௮த்யவஷித்தார்‌. 6 நான்‌ சொல்லுவதென்‌ 
சொல்லீரே '" என்னா, இரியவும்‌ ₹4 சொல்லீரென்னம்மானை '' என்று தொடங்குமவரிறே. 
அத்யவஹித்த இத்தனையோ, கூறிற்றுமுண்டோ 2 என்னில்‌--குருகூர்ச்சட கோபனன்றே, 
கூறச்‌ சொல்லவேணுமோ ? மயர்வறமதிரலமருளப்பெற்றவர்க்குப்‌ பேசத்தட்டுண்டோ ? 
[கூறின அந்தா தி] விஷத்‌ தக்கு ௮ அரூபமாகப்‌ பேசித்‌ தலைக்கட்டின அந்தாதி யாயிரத்திலும்‌ 
இப்பத்தையும்‌ அப்யஹிக்கவல்லா ருண்டாகில்‌. [கூடுவர்‌ வைஞகுந்தமே] : அடியார்கள்‌ 
குழாங்களை யுடன்கூடுவ தென்‌ அகொலோ "' என்று அசைப்பட்டுப்‌ பெருதே * ஆடியாடியாய்‌ 
வ்யஸகப்படாதே, இப்பாசுர மாத்ரத்தைச்‌ சொல்லவே, நான்‌ ப்ரார்த்தித்துப்‌ பெற்றபேறு 
பெறுவர்கள்‌. பித்ருதறக்டடெர்தால்‌ புத்ரனழித்து ஜீவிக்குமத்தனையிறே, ஆழ்வார்‌ பட்ட 
வ்யஸகம்படவேண்டா, இது கற்றார்க்கு இவர்பேற்றிலே ௮ர்வபம்‌. 

முதற்பாட்டில்‌ இவர்‌ ஆசைப்பட்டபடியே அடியார்கள்‌ குழாங்களோடே வந்துகலந்த 
படி. சொன்னார்‌ ; இசண்டாம்பாட்டில்‌ தம்மோடேகலந்தபின்பு அவன்‌ திருமேனியும்‌ இவ்யா 

ப... 11 


http://acharya.org 


48 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


வயவங்களும்‌ திவ்யாயுதங்களும்‌ நிறம்‌ பெற்ற தென்றார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ தம்மோடே 
கலந்து தன்ஸத்தைபெறுதல்‌ இல்லையால்‌ இல்லையாம்படியாய்‌ வந்து கலந்தா னென்றார்‌ ; 
நாலாம்பாட்டில்‌ ழ்‌ இவனுக்கு தருஷ்டாந்தமாகச்‌ சொன்னவை நேர்நில்லாமையாலே, அவற்‌ 
றை இக்ஷித்துச்சேர்த்து அனுபவித்தார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ அதுதானும்‌ உபமாகமாக நேர்‌ 
நில்லாமையாலே, அவற்றைக்கழித்து உபமேயர்தன்னையே அனுபவித்தார்‌ ; ஆராம்பாட்டில்‌ 
இப்படி விலக்ஷணனானவன்‌, முக்தன்‌ தன்னை அஅபவிக்குமாபோலே தான்‌ என்னை அனுப 
வித்தானென்றார்‌ ; எழாம்பாட்டில்‌ தமக்காக ராமக்ருஷ்ணாத்யவதாரங்களைப்‌ பண்ணினா 
னென்றார்‌ ; எட்டாம்பாட்டில்‌ அவனை என்னாற்‌ பேசமுடியா தென்றார்‌ ; ஒன்பதாம்யாட்டில்‌ 
துணைதேடிக்கொண்டு, திரியவும்‌ பசுகையிலே உபக்ரமித்தார்‌ $ பத்தாம்பாட்டில்‌ 6 இப்படி 
களால்‌ என்னேடேகலந்த இம்மஹாகுணமொன்றையும்‌ பேச ? என்றால்‌ சால மிறுக்‌ 
குடைத்‌ தென்றார்‌ ; நிகமத்தில்‌ இதுகற்றார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌, (1) 


்‌ அந்தாமத்தன்பால்‌ அடியார்களோடிறைவன்‌ * 
திருவாய்மொழி ) வந்தார த்தான்கலந்தவண்மையினால்‌— சந்தாபம்‌ 
நூற்றந்தாதி. தீர்ந்தசடகோபன்‌ திருவடிக்கேநேஞ்சமே | 
வாய்ந்தவன்பைநாடோறும்வை. 


ஆழ்வார்‌. திருவடிகளே சரணம்‌. எம்பெருமானார்‌திருவடிகளே சரணம்‌. ஜீயர்‌ இருவடிகளே சரணம்‌ 


ஆருந்‌ திருவாய்மொழிவைருந்தா: ப்ரவேசம்‌ 


* ஆடியாடியிலார்த்திதீர வந்து ஸம்ச்லேஷித்தபடி. சொல்லிற்று - * அர்தாமத்தன்பு ; 
அர்த ஸம்ச்லேஷத்தால்‌ பிறந்த ப்ரீதி அவனதென்னுமிடஞ்‌ சொல்லுறத - இத்திருவாய்‌ 
மொழி. ப்சணயிப்ரீத்யஅஸந்தாநங்காண்‌ இது ' என்று ஆளவக்தாரருளிச்செய்யும்படி.. ஆம்‌ 
வார்விஷயமாக ஈச்வரனுக்குடண்டான ப்‌£திசொல்லுகிறது இதில்‌. % ஊனில்‌ வாழுயிரிலே - 
ஆழ்வார்தாம்‌ பகவத.நபவம்பண்ணித்‌ தமக்கு அவன்பக்கலிலே யுண்டான ப்ரேமம்‌ அவனள 
வில்‌ பர்யவஹியாதே, 4 அடியார்கள்‌ குழாங்களை யுடன்கூடுவதென்‌.றுகொலோ 71 ஏன்று - 
ததியாளவும்‌ சென்றபடி சொல்லிற்று ; இத்திருவாய்மொழியில்‌ - ஸர்வேச்வரன்‌ ஆழ்வார்பக்‌ 
ல்‌ பண்ணின ப்ரேமம்‌ இவசொருவாளவன்‌ நிக்கே, ஸம்பந்தி ஸம்பர்திகளளவும்‌ வெள்ளமிடு 
இறபடி சொல்லுகிறது. இரண்டுதலைக்கும்‌ ரஸம்‌ ௮ இசயித்தால்‌ ஸம்பர்திஸம்பர்‌ திகளளவும்‌ 
செல்லுமி3ற ;  எமர்‌ஹேமேலெழுபிழப்பும்‌, விடியாவெர்நாகத்தென்‌ றும்‌ சேர்தல்‌ மாறினர்‌ ம்‌ 
என்திறாரிறே. உபயவிபூதியுக்தனாய்‌ ஸமஸ்‌ தகல்யாணகுணாத்மகனாய்‌ ஸர்வப்ரகாரபரிபூர்ண 
னை தான்‌ தன்படிகளொன் றும்‌ குறையா தபடி- வந்து இவரோடே ஸமர்ச்லேஷித்து, னந்த 
ஸம்ச்லேஷந்தான்‌ 6 தன்பேறு ' என்னுமிடந்தோற்ற ஹ்ருஷ்டனாப்‌; 6 அஈாதிகாலம்‌ எதிர்‌ 
குமல்புக்குத்‌ திரிந்த வஸ்துவை ஒருபடி ப்ராபிக்கப்பெறுவோமே, இவர்தாம்‌ இனி ஈம்மை 

டிற்‌ செய்வதென்‌ ?' என்று அ இசங்கைபண்ணி,; அவன்‌ அலமாக்கிறபடியைக்‌ கண்டு, 
( நீஇங்கன்‌ படவேண்டா என்று அவன்‌ ௮இசெங்கையைப்‌ பரிஹரித்த அவனைஉளனாக்கு 
றார்‌ ; * வைதேஹி ரமஸே கச்சித்‌ சித்ரகூடே மயாஸஹ * என்றாப்போலேயாயிற்று இதில்‌ 
ரஸமும்‌ $ மைதிலி, உன்னைஅறிந்தாயே, நம்மைஅறிந்தாயே, கலக்‌ தேசம்‌ நிக்காயே 
என்றாரிறே பெருமாள்‌. 


முதற்பாட்டில்‌, * அர்தாயத்தன்பிலே ஆத்தாறு. அ வர்து கலந்து தான்‌ பெருப்‌ பேறு 
பெற்றானாயிருக்கச்செய்தே, இவர்‌, (6 அல்லா யுள்கலந்த '' என்றும்‌, “ என்முடிவுகாணாதே 
யென்‌ னுள்கலர்தான்‌'' என்றும்‌ தம்முடைய சைச்யத்தை அறுஸர்தித்தவாறே, % வளவேழுலகு 
தலையெடுத்து இன்னம்‌ இவர்‌ ஈம்மைவிடிற்‌ செய்வதென்‌ ? என்று எம்பெருமானுக்குப்‌ பிறந்த 
௮ இசங்கையை நிவர்த்திப்பிக்றோர்‌, 


http://acharya.org 


ஆருந்‌ தீருவாய்மொழி - வைருந்தா - முதல்பாட்டு - வைகுந்தா 48 


வைகுந்தா ! மணிவண்ணனே ! என்பொல்லாத்திருக்குறளா ! என்னுள்‌ மன்னி 4 
வைகும்வைகல்தோறும்‌ அமுதாயவானேறே * 

செய்குக்தாவருந்தீமை உன்னடியார்க்குத்‌தர்த்து அசுரர்க்குத்தீமைகள்‌ 

செய்குந்தா ! உன்னை நான்பிடித்தேன்கொள்சிக்கேனவே. 1 


[வைகுக்தா] நித்யவிபூதியுக்கன்‌ தம்முடனே வந்து கலந்தான்‌" என்று ஹ்ருஷடரா 
இரு ரென்னுமிடர்‌ தோற்றுறெது, அவனுடைய முதற்பேரைச்‌ சொல்லுறார்‌. ஸ்ரீஜுகரா 
ஜன்‌ திருமகள்‌ “ ஆர்யபுத்ர '' என்னுமாபோலேயும்‌, திருவாய்ப்பாடியில்‌ பெண்கள்‌ 6 க்ருஷ்ண ' 
என்னுமாபோலேயும்‌ 6 வைகுந்தா '' என்றோர்‌ ; போகம்‌ உத்கூலமானால்‌ பரஸ்பரசாமக்‌ரஹ 
ணத்தாலே தரிப்பதென்றொன்‌ று உண்டி தே. [மணிவண்ண ] அணைத்தபோதை ஸ்பர்சத்‌ 
தாலே இமிர்த்துச்சொல்‌ஓுகிறார்‌, நீலரத்னம்போலே குளிர்ந்த வடிவையுடையவ?ை ![என்‌ 
பொல்லாத்திருக்குறளா] மஹாபலிபக்கலிலே இசப்பாளனாய்‌ நின்றாப்போலேகாணும்‌ இவ 
ரைப்‌ பெறுகைக்குச்‌ சறாம்பி இரப்பாளனாய்‌ நின்த நிலை. * அழத ? என்னில்‌ - நாட்டொப்‌ 
பாமென்‌ று, அழல்‌ விஸஜாதீயதையைச்‌ சொல்லுதல்‌ 5 கண்ணெச்சில்வாராமைக்குக்‌ கரிபூசு 
இரு ரென்னுதல்‌. வைகுந்தாவென்று - மேன்மைசொல்லிற்று ; மணிவண்ணனேயென்று - 
வடிவழகு சொல்லிற்று ; என்பொல்லாத்‌ திருக்குறளா வென்று -ஸெளலப்யஞ்‌ சொல்லிற்று ; 
இம்கூன்றுங்‌ கூடின தாயிற்று - பரத்வமாவது. [என்‌ னுள்மன்னி] இந்த்ரன்‌ ராஜ்யலாபம்‌ 
பெற்றுப்போனான்‌. மஹாபலி ஒள தார்யலாபம்பெற்றுப்போனான்‌ ; அவ்வடி.வழகுக்கு ஊற்றி 
ருந்தது இவர்கெஞ்சிலேயாயிற்று. என்னுடைய ஹ்ருதயத்தே வந்து நித்யவாஸம்பண்ணி. 
[வைகும்வைகல்‌ தோறும்‌ அமுதாய கழிகிறமாலந்தோறும்‌ எனக்கு அ பூர்வாம்ருதவத்‌ போக்‌ 
யனானான்‌. [வானேறே] நித்பஸூரிகளோடே கலத்து அவர்களைத்‌ தோற்பித்து மேனாணித்தி 
ருக்குமாபோலேயாயிற்று இவரோடே கலந்து இவரைத்‌ தோற்மித்திருக்த இருப்பு. 
ஏறென்‌ இது - பின்பும்‌ஆவனேற்றமே விஞ்சியிருக்கை. தம்முடைய ௮அபவளிசோதிகளைப்‌ 
போக்னெபடி சொல்லுவறார்‌ [செய்குர்தாவருந்‌ தீமை ] செய்யப்பட்டு, குந்தாவாய்‌ - தப்பா 
வாயிருக்குர்‌ தீமையென்னுதல்‌ ; அன்றிக்கே, செய்கும்‌ : செய்யப்பட்டு, தாவரும்‌ தமை - 
கடக்க அரிதான திமையென்னுதல்‌, [உன்னடியார்‌ இத்யாதி] உன்பக்கலிலே நிக்ஷிப்தபரரா 
யிருப்பார்க்கு வாராதபடி. பரிஹரித்‌த, ஆஸுரப்ரக்ரு தகளின்மேலை போகடும்படியான சுத்தி 
யையுடையவனே ! முன்ப்சாதிகூல்யம்‌ பண்ணினவர்கள்‌ அணகூலித்து நாலடிவர நின்றவா ற, 
பின்னை அவர்கள்‌ சத்ருக்கள்மேலே போகடுமாயிற்று, * த்விஷந்த: பாபக்குத்யாம்‌ * என்கிற 
படியே ; கடலுக்குத்‌ தொடுத்த அம்பை, அவன்முகங்காட்டினவாறே மருகாந்தாரத்தி லசுரர்‌ 
.கள்மேலே விட்டாற்போலே அங்கள்‌ ஒருபோக்கடி கண்டிலனாகில்‌, * உரஸா தாரயாமாஸ்‌ பார்த்‌ 
தம்‌ ஸஞ்சாத்ய மாதவ$ * என்‌ றுபகதத்தன்விட்டசக்‌ தியை, அர்ஜுநனைத்தளளித்‌ தன்௮ந்த? 
புசத்திலே ஏற்றுப்‌ போலே, தா னேறிட்டுக்கொண்டு அஅபவித்தல்‌ செய்யுமித்தனை. பாபங்க 
ளாவன தான்‌ - அசேதகமாயிருப்பன சில க்ரியாவிசேஷங்களாய்‌, அவை, செய்தபோதே 
நதிக்கும்‌ ; கர்த்தா அஜ்ஞனாகையாலே மறக்கும்‌ ; ஸர்வஜ்ஞன்‌ உணர்ந்திருந்து பலாஅபவம்‌ 
பண்ணுலிக்க அுபவிக்குமித்தனையிறே, அவன்‌ மார்விலே எற்றுக்கொள்ளுசையாவது - 
 பொறுத்தேன்‌ '' என்னத்‌ தீருமித்தனையிறே, % அபூர்வங்காண்‌, சக்திகாண்‌, பலாஅபவம்‌ 
பண்ணு விக்றெத '” என்பதில்‌, ஒரு ஸர்வஜ்ஞன்‌ செய்விக்றொனென்கை அழகதிதறே. குந்த 
மென்று - குநர்தமென்றபடியாய்‌, அதன்பூ வெளுத்தாயித்றிருப்பத; அவ்வழியாலே சுத்‌ 
இயை நினைக்கிறது. அன்‌ றிக்கே, குந்தாவென்‌ று - இருநாமம்‌ ; * குமுத$ குந்தர$ குந்த$* என்கிற 
படியே. [உன்னை] ஆச்ரிதபக்ஷபா தியான உன்னை. [சான்‌] * ஆடியாடியில்‌ விடாய்த்த நான்‌. 
நீ உஜ்ஜீவிப்பிக்‌க, உன்னாலே உளேனான நான்‌. [பிடித்தேன்கொள்‌] பிடித்தேனாகவே திருவுள்‌ 
ளம்பற்று. முன்பும்‌ சொல்லிப்போரும்‌ வார்த்தையன்றோ இது என்ன ; அங்கனல்ல, [க்‌ 
கெனவேபிடித்தேன்கொள்‌ ] என்னைப்‌ பெறுகைக்குப்‌ பூர்வஜனான நீ விடிலும்‌ விடாதபடி சான்‌ 
பிடித்தேனகைவே இருவுள்ளம்பற்றவேணும்‌. அவனை * மா ௬௪3 * என்றார்‌. ( 


http://acharya.org 


44 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


இரண்டாம்பாட்டு அவன்‌, £ இவர்‌ நம்மை விடிற்செய்வதென்‌ ? என்று அதிசங்கை 
பண்ணபடியைச்‌ சொல்லிற்று ழிற்பாட்டில்‌ ; இவர்‌, 6 விடேன்‌ ' என்ற பின்பு அவனுக்கு 
வடிவிற்‌ பிறந்த பெளஷ்கல்யம்‌ சொல்லுகிறது இப்பா ட்டில்‌. 

சிக்கெனச்சிறிதோரிடமும்‌ புறப்படாத்தன்னுள்ளே * உலகுகள்‌ 

ஓக்கவேவிழுங்கிப்‌ புகுந்தான்‌ புகுந்ததற்பின்‌ * 

மிக்கஞானவேள்ளச்சுடர்விளக்காய்த்‌ துளக்கற்றமுதமாய்‌ 4 எங்கும்‌ 

பக்கநோக்கழியான்‌ என்பைந்‌ தாமரைக்கண்ணனே. 2 


[சதிதோரிடமும்‌ புறப்படாத்‌ தன்னுள்ளே உலகுகளொக்கவே விழுங்கச்‌ சிக்கெனப்‌ 
புகுந்தான்‌] 4 நாம்‌ ஆழ்வாரை பஅபவிக்கும்போது, செருப்புவைக்‌ துத்‌ திருவடிதொழப்புக்கா தற்‌ 
போலேயாகவொண்ணுது ' என்‌ றபார்த்து, ஜக த்ரக்ஷணத்‌ துக்குவேண்டும்‌ ஸம்விதாஈமெல்லாம்‌ 
பண்ணி, அசர்யபானய்‌ அஅபவித்து, போகமாட்டடாதே யிருந்தான்‌ ; ராஜாக்கள்‌ அர்தபபுரத்திற்‌ 
புகுவது, நாட்டுக்கணக்கற்றபின்பிறே. அத்யல்பமாயிருப்பதொரு பதார்த்தமும்‌ தன்‌ பக்கல்‌ 
நின்றும்‌ பிரிக திர்ப்பட்டு கோவுபடாதபடியாகத்‌ தன்ஸங்கல்ப ஸஹஸ்ரைகதேசத்திலலலோகங்‌ 
களை ஒருகாலேவைத்து, இனிப்‌ பேசாதபடிபுகுக்தான்‌. [இக்கெனப்புகுக்தான] அகர்ய ப்ர 
யோஜனமாகப்‌ புகுந்தா னென்றுமாம்‌. [புகுந்த இத்யாதி] இவரோடே வர்துகலர்து; அக்‌ 
கலவியில்‌ ௮ இசங்கையும்‌ தீர்ந்தபின்‌ பாயிற்று விகித ஸஹஜ ஸார்வஜ்ஞ்பனுமாய்‌ விஜ்வரனு 
மாயிற்றது. தனக்கு நித்யதர்மமான ஜ்ஞாகத்தை யுடைத்தான ஆத்மவஸ்‌ து, கர்மநிபந்தகமாக 
ஒருதேஹத்தைப்‌ பர்க்ரஹித்து, இந்த்ரியத்வாரத்தை அ௮பேக்ஷித்துக்கொண்டு ப்ரஸரிக்கவேண்‌ 
டீம்படி போந்தது, ஒருகாள்‌ வரையிலே பகவத்ப்ரஸாதமும்‌ பிறந்து ஜ்ஞாஈஸம்கோசமும்‌ கழி 
யக்கடவதாயிருக்குமிறே ; அங்கனொரு ஹேதவு மின்‌ நிக்கே யிருக்றெவனும்‌ இவரோடேவர்து 
கலப்பதற்குமுன்பு ஸங்குசித ஜ்ஞாகனாய்‌, இவரோடேகலந்தபின்பு விகஙிதமான ஜ்ஞாக 
வெள்ளத்தையு முடையனானான்‌, திவ்யமங்கள விக்ரஹமும்‌ புகர்பெற்றது இப்போது. 
[ துளக்கற்‌.று ] ஆடியாடியி லாற்றுமையால்‌ வந்த உள்சடுக்கமுர்‌ தீர்க்தானா யிராநின்றான்‌ ; 
* விஜ்வர3 உ என்னக்கடவதிறே. * இவர்‌ நம்மைவிடிற்‌ செய்வதென்‌ ' என்கிற உள்கடூக்க 
மும்‌ அற்றது இப்போது. [அமுதமாய்‌] * ப்ரமுமோத ஹ * என்கிறபடியே. அவன்‌ தம்மை 
விரும்பி போக்யமாக நினைத்திருக்கற இருப்பு'தமக்கு போக்யமாயிருக்கிறபடி. [எங்கும்‌ 
பக்கரோக்க நியான்‌ ] £ ஆழ்வார்பக்கல்‌ இவனுக்குண்டான அ திமாத்ரப்ராவண்யத்தைத்‌ தவிர்க்க 
வேணும்‌ ' என்றுநாய்ச்சிமார்‌ இருமுலைத்தடத்தாலே ரெருக்கிலும்‌ அவர்கள்பக்கல்‌ கண்வைக்க 
மாட்டுகிறிலன்‌, இங்கே, அளவத்தார்க்குக்‌ குருகைகாவலப்பன்‌ அருளிச்செய்ததாக ௮௬ 
ளிச்செய்யும்‌ வார்த்தை - அப்பன்‌ ஸ்ரீபாதத்திலே ஒருரஹஸ்யவிசேஷமுண்டு ' என்று . 
மணக்கால்‌ ஈம்பி அருளிச்செய்ய, * அதுகேட்கவேணும்‌ ' என்று ஆளவக்தாரும்‌ எழுந்தருள,” 
கங்கைகொண்ட சோழபுசத்தேற, அப்பனும்‌ அங்கே ஒருகுட்டிச்சுவரிலே யோகத்திலே 
எழுர்தருளியிருக்க, இவரை ஸமாதி பங்கம்பண்ணவொண்ணாது ' என்று சுவருக்குப்புறம்பே 
பின்னே நிற்க, அப்பனும்‌ யோகத்‌ இலே எழுத்தருளியிருக்கெவர்‌ திறாம்பிப்பார்த்து; * இங்குச்‌ 
சொட்டைக்குலத்‌தி லாரேனும்‌ வந்தாருண்டோ ?' என்று கேட்டறாள, 6 அடியேன்‌ ' என்று 
அளவர்தாரும்‌ எழுந்தருளிவந்து கண்டு, “ஈாங்கள்‌ பின்னே தெரியாதபடி நிற்க இங்கன்‌ 
அருளிச்செய்கைக்கு ஹேதுவென்‌ ?' என்ன, ( நானும்‌ தானமாக அஅபவியாநின்றால்‌, பெரிய 
பிராட்டியார்‌ இருமுலைத்தடத்தாலே கெருக்யெணைத்தாலும்‌ அவள்‌ முகங்கூடப்பாராத ஸர்‌ 
வேச்வரன்‌, என்‌ கழுத்தையமுக்கி நாலுமூன்றுதரம்‌ அங்கே எட்டிப்பார்த்தான்‌ ; இப்படி 
அவன்‌ பார்க்கும்போது சொட்டைக்குடியிலே சிலர்‌ வந்தாருண்டாகவேணும்‌ என்‌ நிருந்தேன்‌ 
காணும்‌ ' என்று அருளிச்செய்தார்‌. [என்பைர்தாமரைக்கண்ணனே ] ஆடியாடியி லாற்றாமை 
யால்‌ வந்த தாபமும்‌ தீர்க்‌.து, திருக்கண்களும்‌ குளிர்ந்தது. ்‌ i 

மூன்றாம்பாட்ட_நித்யஸசிகளுக்கும்‌ அவவருகான வன்‌ தன்னை நான்‌ தேசிகனாய்‌ 
அஅபவிக்கும்படி. பண்ணின இதுவும்‌ ஓசெளதார்யமேதா னென்கிறார்‌, 

http://acharya.org 


ஆருந்‌ திருவாய்மொழி - வைகுந்தா - நான்காம்பாட்டு - வள்ளலே 45 


தாமரைக்கண்ணனை விண்ணோர்பரவுந்தலைமகனை * துழாய்விரைப்‌ 

பூமருவுகண்ணி யேம்பிரானைப்‌ போன்மலையை % 

நாமருவிஈன்கேத்தியுள்ளிவணங்கி நாமகிழ்க்‌தாட * நாவலர்‌ 

பாமருவிரிற்கத்தந்த பான்மையேவள்ளலே. 3 


த்‌ வைப்ப இத்யாதி] ஒருகால்‌ திருக்கண்களாலே குளிரநோக்கனால்‌, 
அதிலேதோற்று ஜ்வரஸச்கிபதிதரைப்போலே அடைவுகெட எத்தாகிற்பர்களாயிற்‌.று நித்ய 
ஸூரிகள்‌. % ச்ருதோயமர்த்தோ ராமஸ்ய ஜாமதக்ந்யஸ்ய ஜல்பத$ * என்‌ றெபடியே. லை 
மகனை] இவர்கள்‌ ஏத்தாஙின்றானும்‌, * நிரவத்ய3 பர£ ப்ராப்தே * என்று அவன்‌ பானாயிருக்‌ 
கும்‌. [துழாய்‌ இத்யாதி] நித்யஸூரிகளைக்‌ கண்ணழகாலே தோற்பித்தான்‌, இவரைச்‌ 
கண்ணியிலே அகப்படுத்தினான்‌. மார்வில்‌ மாலையைக்காட்டி மாலாக்கினான்‌. விரை - பரிமளம்‌. 
விரையும்‌ பூவும்‌ மருவியிருர்துள்ள துழாய்க்கண்ணி யெம்பிரானை. [பொன்மலையை] என்‌ 
னோட்டைக்கலவியாலே அபரிச்சிக்கமான்‌ ௮ழகையுடையனாய்‌, கால்வாங்கமாட்டாதே யிடுக்‌ 
இறவனை. நான்‌ ஏத்தப்பெற்றபடியாலே வளர்ந்தபடி யென்னவுமாம்‌. ஆக, இத்தால்‌ - 
இவரைப்பெற்றபின்பு வளர்ந்து புகர்பெற்றபடி. [காமருவி] 4: அருவினையேன்‌ '' என்று 
அகலக்கடவகாம்‌ ஒட்டி, [சன்கேத்தி]கித்யஸூரிகள்‌ ஏத்தக்கடவ விஷயத்தை ஈன்றாக ஏத்தி; 
வானவர்சிர்தையுள்‌ வைத்துச்சொல்லும்‌ செல்வனை, சந்தையேயென்பன்‌ என்று அகன்ற 
வரிறே. * யதோ வாசோ நிவர்த்தந்தே * என்று வேதக்களுங்கூட .மீண்டவிஷய த்தை மறுபாடு 
ரவ ஏத்தியென்றுமாம்‌, [உள்ளி] 4: நினைந்து '' என்று - அஅஸர்தாரத்துக்கு ப்சாயச்சித்தம்‌ 
பண்ணத்‌ தேடாதே அனுஸர்தித்து. [வணங்க] குணபலாத்க்ருதராய்‌ நிர்மமராய்‌ வணங்கி, 
: வணங்கினால்‌, உன்பெருமை மாசூணா3தா '' என்னும்‌ ராம்‌ வணங்க. [ஈாமகிழ்ர்தாட] 
பகவதஅபவத்தால்‌ வந்த ப்ரிதிதத்வம்‌ கனாக்கண்டறியாத காம்‌ ஹ்ருஷ்டராய்‌ அதுக்குப்‌ 
போக்குவிட்டாட. [காவலர்‌ இத்யாதி] காட்பூ அலருமாபோலே ஜிஹ்வாக்ரத்திலே விக ர 
நின்றுள்ள சந்தஸ்ஸானது என்பக்கலிலே நிற்கும்படியாகத்‌ தந்த விதுதன்னை ஸ்வபாவமாக 
வுடையையா யிருக்றெ பரமோதாரனே. [நாவலர்பா] மரஸ்ஸஹகாரமும்‌ வேண்டாதபடியா 
யிருக்கை, தாமரைக்கண்ணனாய்‌, விண்ணோர்‌ பரவும்‌ தலைமகனாய்‌ தழாய்விரைப்பூ மருவு 
கண்ணி யெம்பிரானாப்‌, பொன்மலையாயிருக்கிற தன்னை, நாம்‌ மருவி ஈன்கேத்தியுள்ளிவணங்கி 
நாம்‌ மகிழ்ந்தரடும்படி, காவலர்‌ பாமருவிநிற்கத்‌ தந்த பான்மையேய்ந்த வள்ளலேயென்று 
சொல்லுரொகவுமாம்‌. அன்றியே, 6 தாமரைக்கணணனை '*? என்ற ஐகாரத்தை அவ்யய 
மாக்‌) தாமரைக்கண்ணனாய்‌ பொன்மலையாயிருக்கற £, காமருவி - காவலர்‌ பாமருவிநிறகத்‌ 
தந்த பான்மையே - இதுவும்‌ ஒரு ஸ்வபாவமே ! வள்ளலே - பரமோதாரனே ! என்கிறாராகவு 


மாம்‌, து ட ட வ்‌ ௧௧௧ ௨௧4 (3) 


நாலாம்பாட்‌ட“£ நாமருவிநன்கேத்தியுள்ளி வணங்கி நாமழ்ர்தாட '' என்று - தம்‌ 
முடைய சைச்யத்தை ௮ நுஸர்தித்தவாறே, இவர்‌ ஈம்மைவிடிற்‌ செய்வதென்‌ ?' என்று, 
அவன்‌ அதிசங்கைபண்ரை நிர்ஹேதுகமாக உன்வடிவழகை நீ என்னை யஅபவிப்பிக்க அ௮அ 
பவித்து அத்தாலேசிதிலனான கான்‌ உன்னைவிட ஸம்பாவனையுண்டோ ? என்கிறார்‌, 


வள்ளலே ! மதுசூதனா ! என்மரதகமலையே ! * உனைரினைந்து 
எள்கல்தந்தவேந்‌ தாய்‌ ! உன்னையபெங்ஙனம்விடூகேன்‌ ? * 

வெள்ளமேபுரைரின்‌ புகழ்குடைந்தாடிப்பாடிக்‌ களித்துகந்துகந்து * 
உள்ளநோய்களேல்லாம்தூரந்து உய்ந்துபோந்திருந்தே, 4 


[வள்ளலே ] நிர்ஹேதுகமாக உன்னை யெனக்குத்தந்த பரமோதாரனே ! [மதுசூதனா] 
நீயுன்னை த்தருமிடத்தில்‌ கான்‌ ஸ்வீகரியாதபடி பண்ணும்‌ விரோதிகளை, மதுவாகிற்‌ ௮ஸுரனை 
நிரஹித்தாப்போலே நிரஹித்தவனே, [என்மரதகமலையே] உன்னை நீயாக்கும்படி உன்னிலும்‌ 
சீரியதாய்‌, ச்ரமஹரமாய்‌ அபரிச்சேத்யமான வடிவழகையன்றோ எனக்கு ஒளதார்யம்‌ பண்‌ 
ணிற்று. [உனைநினைர்தெள்கல்தர்தவெர்தாய்‌] உன்னை யறுஸந்தித்தால்‌, இதரவிஷயல்களை 

ப.--12 http://acharya.org 


40 பகவத்‌ விஷயம்‌ . திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


நான்‌ விடும்படி. பண்ணினவனே யென்னுதல்‌ ; அன்‌ றிக்கே, எள்கலாவது - ஈடுபாடாய்‌, உன்னை 
யதுஸர்தித்தால்‌ * :காலாழும்‌ கெஞ்சழியும்‌ கண்சுழலும்‌ '' என்கிறபடியே அள்ளியெடுக்க 
வேண்டும்படி. பண்ணித்‌ தந்த என்னாயனே ! என்னுதல்‌. [உன்னையெங்கனம்விடுகேன்‌ ] 
6 உதாரனல்லை'' என்று விடவோ? (6 விரோதி நிரஸநனல்லை '' என்று விடவோ ? ( உனக்கு 
வடிவழஇல்லை *' என்று விடவோ? உன்விஷயத்திலே இப்படி ஈபேட்டசான்‌ உன்னைவிட * 
ஸம்பாவனையுண்டோ ? என்னுதல்‌ ; உன்னை ய.நுஸக்‌இத்தால்‌, இதரவிஷயங்களில்‌ விரக்களை 
நான்‌ விட ஸம்பாவனை யுண்டோ 9 என்னுதல்‌. இனி மேலெல்லாம்‌ அவன்‌ அதிசற்கையைத்‌ 
தீர்க்றொர்‌. [வெள்ளமே இத்யாதி] கடலோடொத்தஇிருக்துள்ள உன்னுடைய கல்யாண 
குணங்களை நாலுமூலையும்புக்கு வ்யாபித்‌ த, நான்‌ மறுஈனைந்து ப்ரீதிப்ரேரிதனாப்க்கொண்டு 
பாடி, அத்தாலே செருக்கி மிகவும்‌ ப்ரீதனாய்‌. [உள்ளகோய்களெல்லாம்துசச்து ] கர்மரிபந்தக 
மாக வருமவை, உன்னைப்பிரிந்து படுமவை, 6 அயோக்யன்‌ *' ஏன்று அகன்று வருமவை, 
இத்யாதிக ளெல்லா வற்றையும்‌ ஓட்டி. [உய்க்து] * ஸந்தமேகக்‌ ததோ விது; * என்கிறபடியே 
உஜ்ஜீவித்து. [போந்து ] ஸம்ஸாரிகளைவிட்டூ வ்பாவ்ருத்தனாய்‌ [ இருக்‌ த ] நிர்ப்பானாயிருர்‌,து 
வள்ளலே மதுசூதனா - உன்னை எங்கனம்‌ விடுகேன்‌. fe Fa Mee 3 (4) 

அஞ்சாம்பாட்‌டஆத்மாக்ததாஸ்யத்திலே அதிகரித்த கான்‌ உன்னைவிட ப்ரஸங்க 
முண்டோ? என்ஜறோர்‌. 


உய்ந்துபோந்தேன்னுலப்பிலாத வெந்தீவினைகளைகாசஞ்செய்து * உனது 
அந்தமிலடிமையடைந்தேன்‌ விடுவேனோ ? * 

ஐந்துபைந்‌ தலையா௪ரவணைமேலிப்‌ பாற்கடல்யோகநித்திரை * 
சிந்தைசேய்தவேந்தாய்‌ ! உன்னைச்சிந்தைசேய்துசேய்தே. 5 


[உய்க்துபோர்‌ த கான்‌ உளேனாய்‌, ஸம்ஸாரிகளில்‌ வ்யாவருத்தனாய்ப்போந்து. [எண்‌ 
உலப்பிலாத இத்யாதி] என்னுடைய, முடிவின்‌ றிக்கேயிருந்துள்ள கொடிய பாபங்களை 
வாஸகையோடே போக்க, உன்‌ இருவடிகளிலே ஆத்மாந்ததாஸ்யத்‌ தில அதிகரித்த நான்‌, 
இனிவிட ப்ரஸங்கமுண்டோ ? [ விடுவேனோ ] விஷயாக்தரங்களை விரும்பினேனோ விடுகைக்கா ? 
ஸ்வரூபவித்‌ இயின்‌ நிக்கேயொழிக்து விடுகறேனோ ? தாஸ்யபரிமளத்தில்‌ சுவடறியாமல்‌ விடு 
இறேனோ? எனக்குத்‌ தெவிட்டிவிடுறேனோ? [ஐந்து இத்யாதி] அடிமையிற்சுவடறிந்க 
இருவனந்தாழ்வான்‌ உன்னை விடிலன்றோ நான்‌ உன்னை விவது. பெருவெள்ளத்துக்குப்‌ 
பலவாய்த்தலைகள்போலே பகவததுபவத்தால்‌ வந்த ஹர்ஷத்துக்குப்‌ போக்குவிடாகப்‌ 
பலதலைகளையுடையனாய்‌, மதுபாஈமத்தரைப்போலே ஆடா நிற்பானாய்‌, சைத்யஸெளகுமார்ய 
ஸெளகர்த்யங்களை யுடையனான திருவகந்தாழ்வான்‌ மேலே, திருப்பாற்கடலிலே, * ஸகல ' 
ப்சாணிகளும்‌ கரைமாஞ்சேர்க்ததாம்‌ விரகென்‌ ?' என்று யோககித்ரசையிலே திருவுள்ளஞ்செய்த 
என்னாயனானவனே ! | யோகநித்திரை] * ஆத்மாகம்‌ வாஸ-பதேவாக்யம்‌ சிந்தயந்‌ * என்கிற 
படியே தன்னை யறுஸந்தித்தல்‌. [எந்தாய்‌ | நீர்மையைக்காட்டி என்னை அநர்யார்‌ ஹனாக்னெ 
வனே ! [| உன்னைச்‌சிர்தைசெய்தசெய்து | நான்‌ நினைக்கைக்கு க்ருஷிபண்ணின உன்னை நினைத்த 
வைத்து விட ப்ரஸங்கமுண்டோ ? a ச ல ல ட (6) 


ஆரறாம்பாட்‌டஆச்ரிதனுடைய ப்ரதிஜ்ஞாஸமகாலத்திலே தோற்றுவானொருவனான 
பின்பு எனக்கு ஒரு கர்த்தவ்யாம்ச முண்டோ ? என்கிறார்‌. 


உன்னைச்சிந்தைசெய்துசெய்து உன்னேடுமாமோழியிசைபாடியாடி * என்‌ 
முன்னைத்தீவினைகள்‌ முழுவோரிந்தனன்யான்‌ % 
உன்னைச்சிந்தையினாலிகழ்ந்த இரணியனகன்மார்வங்கீண்ட * என்‌ 
முன்னைக்கோளரியே ! முடியாததேன்‌எனக்கே ? 6 
[உன்னணைச்சிக்தைசெய்‌ அசெய்‌ த] இனிமையாலே விடவொண்ணாதிறுக்கற உன்னை மா 


ருதே அறஸந்தித்து. [உன்னை] போக்யனுமாய்‌ ப்ராப்தனுமான உன்னை. [சிர்தைசெய்து 
http://acharya.org 


ஆருந்‌ திருவாய்மொழி - வைருந்தா - ஏழாம்பாட்டு - முடியாததென்‌ 47 


செய்து] * நிதித்யாஸிதவ்ய3 உ என்‌ நிற விதிப்ரேரிதனாயன்‌ நிக்கே, போக்யதையாலே விடமாட்‌ 
டாதே அரறவரதபாவனை பண்ணி. [உன்‌இத்யாதி] கெடுமையும்‌ மஹத்தையும்‌ - மொழிக்கும்‌, 
இசைக்கும்‌ விசேஷணம்‌. இயலிற்பெருமையும்‌, இசையிற்பெருமையுஞ்‌ சொல்லுகிறது. இய 
லும்‌ இசையும்‌ கரைகாணவொண்ணாதபடியிருக்கற மொழியைப்‌ பாடி, ௮ அஇருர்தவிடத்‌ இல்‌ 
இருக்கவொட்டாமை அடி. [என்‌இத்யா தி] என்னுடைய ப்ராக்தகமான கர்மங்களை வாஸனை 
யோடே போக்கினேன்‌, முழுவேர்‌ - வேர்முழுக்க என்றபடி. ; பக்கவேரோடே என்றபடி. 
அவன்‌ விரோதியைப்‌ போக்கச்செய்தேயும்‌, பலார்வயம்‌ தம்மதாகையாலே [அரிக்தனன்யான்‌ 
என்றார்‌]. [உன்னை இத்யாதி] எனக்குப்‌ பண்டேஉபகரித்தவனே ! [உன்னை ச்சிச்தையினா 
லிகழ்க்த] உக்திமாத்ரமன்‌ றிக்கே, கெஞ்சாலே இகழ்ந்தானாயிற்று. இத்தால்‌ - அவன்‌ வீடுவத, 
புத்திபூர்வம்‌ ப்ராதிகூல்யம்‌ பண்ணினாரை ; கைக்கொள்ளுகைக்கு மித்சபாவம்‌ அமையும்‌. 
[ இரணியனகன்‌ மார்வங்ண்ட] வரபலபுஜபலமூட்டியாக வளர்ந்த சரீரமானது திருவுகிர்க்கு 
இரைபோராமையாலே, அநாயாஸே கிழித்துப்‌ போகட்டனாயிற்று, [என்முன்னைக்கோள 
ரிய] ஈசஹிம்ஹமாயுதவிற்றும்‌ தமக்கென்‌ திருக்கிறார்‌. கோளென்‌ று-மிடுக்காதல்‌, தேஜஸ்‌ 
ஸாதல்‌, * மஹாவிஷ்ணும்‌ * என்றெ மிடுக்காதல்‌, * ஜ்வலந்தம்‌ * என்றெ தேஜஸ்ஸாதல்‌, 
ஆச்ரிதரிலே ஒருவனுக்குச்‌ செய்ததும்‌ தனக்குச்‌ செய்ததாக நினைத்திராதவன்று பகவத்ஸம்‌ 
பந்தமில்லையா மித்தனை. [முடியாததென்‌ எனக்கே] நீ ப்ரதிஜ்ஞாஸமகாலத்திலே வர்து 
தோற்றுவாயாயிற்ற பின்பு எனக்கு முடியா ததுண்டோ ? ௦௬ வ (6) 


ஏழாம்பாட்டு--என்னளவில்‌ விஷயிகாரம்‌ என்னுடைய ஸம்பந்தி ஸம்பந்திகளளவும்‌ 
சென்றதுகிடீர்‌ என்றார்‌. 


முடியாததேன்னேனக்கேலினி முழுவேழுலகுமுண்டான்‌ * உகந்துவந்து 
அடி.யேனுட்புகுந்தான்‌ அகல்வாணுமல்லனினி * 
சேடியார்கோய்களேல்லாக்தூக்து எமர்கீழ்மேலேழுபிறப்பும்‌ 4 
விடியாவேந்நரகத்து என்றுஞ்சேர்தல்மாறினரே. 7 


[முடியாததென்னெனக்கேலினி] எனக்காகில்‌ இனி முடியாதது உண்டோ ? எனக்கு 
இனி முடியாததுண்டோ ? எனக்கனி அ௮கவாப்தமா யிருப்பதொன்றுஉண்டோ ? நீர்‌இது 
என்கொண்டு சொல்லுகதீர்‌? என்ன, [முழுஇத்யா த] ப்ளயாபத்திலே அகப்பட்ட பூமி, தன்‌ 
வயிற்றிலே புகாதபோது படும்பாடடங்க தான்‌என்பக்கல்‌ புகுராதபோதபடுவானாய்‌ வர்து 
புகுந்தான்‌ ; எனக்கு இனி முடியாதது உண்டோ ? [அடியேனுட்புகுக்தகான்‌] ஸம்பர்தத்தைப்‌ 
பார்த்துப்‌ புகுந்தான்‌. [உட்புகுந்தான்‌] ஒருரீராகக்‌ கலந்தான்‌. தன்பக்கல்‌ ஐகத்அப்‌ புக்காற்‌ 
போலன்றியே, உகந்து புகுந்தான்‌. இவனுக்கும்‌ ஜகத்துக்கும்‌ செல்லாமை யொக்கும்‌, 
உகப்பே இவ்விஷயத்தில்‌ தன்னேற்றம்‌. [அகல்வானுமல்லனினி] அர்தபூமிக்கு, ப்சளயல்‌ 
கழிர்தவாறே அகலவேணும்‌ ; இவனுக்கு அதுவுமில்லை. முதலிலே பிரிவை ப்ரஸங்கிக்க 
வொட்டுூகிறிலன்‌. சேதநரைப்போலே பாபத்தாலே அகன்று ஒருஸுக்ருதத்தாலே இட்டு 
ம தில்லையே இவனுக்கு உம்மை அவன்‌ இப்படி. விரும்பினானாகில்‌ ; பனைகிழல்போலே உம்மை 
கோக்கிக்கொண்டு விடவமபையுமோ ? என்ன, - [செடியார்‌இத்யாதி] செடி - பாபம்‌. பாபத்‌ 
தாலே பூர்ணமான கங்கள்‌. தூறுமண்டின கோய்களெல்லாம்‌ அரர்து. விஷயப்ராவண்‌ 
யத்தாலே வந்த நோய்‌, அயோக்யதாறுஸர்தாநத்தாலே வந்த கோய்‌, பகவத.நுபவவிச்லேஷத்‌ 
தாலே வந்த கோய்‌, இவற்றையெல்லாம்‌ வாஸகையோடேதட்டி. 6 உள்ளரோய்களெல்லாம்‌ 
துரந்து '' என்கறெவிடத்திலும்‌ சொல்லிற்றில்லையோ இது என்னில்‌ ; - அங்குச்சொல்லிற்று - 
தம்மளவு ; இங்கு - தம்ஸம்பர்‌ திஸம்பர்‌ திகள்‌ விஷயமாயிற்று, இப்படி இவர்களோட்டிற்று 
எத்தாலே யென்னில்‌ ; [எமர்‌] வேறொன்றாலன் று : என்னோட்டை ஸம்பர்தமே ஹேதுவாக, 
ஸம்பந்தம்‌ எவ்வள வென்னில்‌ - [சீழ்மேலெழுபிறப்பும்‌] ழேமுபடிகா அம்மேலேழுபடிகா லும்‌ 
தம்மோடே ஏழுபடிகாலுமாக இருபத்தொருபடிகால்‌. [விடியாவெர்ஈரகத்‌ அ] ஒருசாள்வசை 
யிலே கர்மக்ஷயம்பிறந்தவாறே விடியுமதிறே யமன்தண்டல்‌. இது விடியாவெர்ஈரகமிறே. 
( கரகம்‌ '” என்றுபுத்திபிறக்கும்‌ ௮ தில்‌, தண்மை தோற்றாத ஈரகம்‌இது. [என்றும்சேர்தல்மாறி 

, http://acharya.org 


48 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


னரே] என்றும்‌ இட்டக்கடவதான தண்மை தவிர்ந்தார்கள்‌. கானும்‌ ப்சார்த்‌தக்கவேண்டிற்‌ 
றில்லை, அவனும்‌ நினைப்பிடவேண்டிற்றில்லை. எத்தாலேயென்னில ; --என்பக்கல்‌ அவன்‌ 
பண்ணின .பக்ஷபாதராஜகுலத்தாலே மாறிக்கொண்டு நின்றார்கள்‌. முடியாததுஎன்‌ எனக்கேல்‌ 
இனி? என்று அம்வயம்‌. க ல்‌ ஸை oe ஷி நு 
எட்டாம்பாட்‌ட இப்படி கனத்தபேற்றுக்குநீர்‌ செய்த ஸுக்ருதமென்‌ ? என்ன 
ஒருஸு-க்ருதத்தால்‌ வந்ததல்ல, நான்பிறந்து படைத்த தென்றார்‌. அதுவுமொன்றுஉண்டு, 
அந்தா தியாகப்பிறர்து போர்தே னென்றறோர்‌, 
மாறிமாறிப்பலபிறப்பும்பிறந்து அடியையடைந்துள்ளந்தேறி * 
ஈறிலின்பத்திருவேள்ளம்‌ யான்‌ மூழ்கினன்‌ * 
பாறிப்பாறியசுரர்‌ தம்‌ பல்குழாங்கள்நீறேழ * பாய்பறவையோன்‌ 
றேறி வீற்றிருந்தாய்‌ உன்னையேன்னள்ம்க்கேலேந்தாய்‌ ! 8 
[மாறிமாதி இத்யாதி] ஸபரிகரமாக உம்மை விஷயிகரிக்க, நீர்செய்ததென்‌ ? என்ன ;- 
கடலுக்குள்ளே கடந்ததொரு அரும்பு தரைமேல்‌ இரையாகத்‌ தள்ள வந்து கரையிலே 
சேருமாபோலே, மாறிமாறிப்பிறக்து வாசாநிற்க, இருவடிகளிலே இட்டிக்கொண்ம நிறகக்‌ 
கண்டேனித்தனை, அஅபவித்து மீளுதல்‌, ப்ராயச்சித்தம்பண்ணி மீளுதல்செய்யக்‌ கால 
மில்லையாயிற்று [ அடியையடைக்து உள்ளந்தேறி] உள்ளக்தேறி அடியை யடைகதவரல்லர்‌, 
அடியை யடைந்தாயிற்று உள்ளர்தேறிற்று. [உள்ளந்தேறி] செடுநாள்‌ விஷயவாஸகை 
யாலும்‌ பகவதலாபத்தாலுமுள்ள அந்தகரணகாலுஷ்யம்‌ பாய்‌ ஹ்ருதயர்‌ தெளிர்து. 
தெளிந்தவளவேயன்‌ நியே | ஈறிலின்பத்திருவெள்ளம்‌ யான்மூழ்கினன்‌ ] முடிவின்‌ றிக்கே 
மிருக்ற பெரிய ஆகர்தஸாகரத்திலே அவகாஹித்தேன்‌. திருவடி, திருவகக்தாழ்வான்‌, 
இவர்கள்‌ குமிழிநீறாண்றெ விஷயத்திலேயிதே கான்‌ அவகாஹிக்கப்பெற்றது, ஆனால்‌ உம்‌ 
முடைய விரோதிகள்‌ செய்ததென்‌ ? என்ன, - அதுக்குக்‌ கடவாரைக்‌ கேளிகோ ளென்றொர்‌ 
[பாறி இத்யா தி] அஸ-௦ரவர்க்கத்தினுடைய பலவகைப்பட்ட குழாங்களானவை, பாறிப்‌ 
பாறி நீறெழுந்துபோம்படியாக ப்ரதிபக்தத்தின்‌் மேலே பாயா நின்றுள்ள அத்விதீயமான 
பறவையை மேற்கொண்டு உன்னுடைய வயாவ்ருத்தி தோற்ற இருந்தவனே ! பெரிய திரு 
வடிக்கு அத்விதியத்வம்‌ - அவன்‌ கருத்தறிக்து கடக்கையில்‌ தலைவனாகை. அவன்‌ ப்ரதிபக்ஷ 
நிரஸகத்துக்குப்பண்ணின . வ்பாபாரம்‌ பெரிய திருவடி திருத்தோளிலே பேசாதே யிருந்த 
வித்‌ தனை. [உன்ளையித்யா 8] ஸ்வாமியான நீ இனியொருகாலமும்‌ உன்னை என பக்கல்‌ 
நின்றும்‌ பிரித்துக்கொண்டுபோகாதொ ழியவேணும்‌. [உன்னை யென்‌ னுள்‌ நீக்கேல்‌ ] என்னோடே 
இப்படி கலந்த உன்னை, உன்னுடைய கலவியால்‌ வந்த ரஸமறிர்த என்பக்கல்நின்‌ அம்‌ நீக்க 
நினயாதொழியவேணும்‌. தம்முடைய இனிமையாலே அதிசங்கை பண்ணுகிறார்‌. தம்‌ 
உகப்பு அவனை எதிரிட்டபடி. [எந்தாய்‌] விரேோ தியைப்போக்கிக்‌ கலக்கைக்கு அடியான 
ப்ராப்தியைச்‌ சொல்லுறது, ந னி க ப. (8) 
ஒன்பதாம்பாட்டுட முதலிலே உன்னை யறியாஇருக்கிற என்னை, உன்னையும்‌ உன்‌ 
போக்யதையையும்‌ அறிவித்து உன்னாலல்லது செல்லாதபடியாக்னெ நீ இனி என்னை விட்டுப்‌ 
போகாதொழிய வேணு மென்‌ ரர்‌. 
எந்தாய்தண்திருவேங்கடத்‌ துள்நின்றாய்‌ இலங்கைசேற்றாய்‌ * மராமரம்‌ 
பைந்தாளேழுருவ ஒருவாளிகோத்தவில்லா ! ஃ 
கொக்தார்‌ தண்ணந்துழாயினாயமுதே உன்னையேன்னுள்ளேகுழைத்தவேம்‌ 
மைந்தா* வானேறே ! இனியேங்குப்போகின்றதே ₹ 9 
வடக்க ச்ரமஹாமான இருமலையிலே வந்து நின்று உன்‌ ஸ்வாமித்வத்தைக்காட்டி 
என்னை சேஷத்வத்‌ திலே நிறுத்‌ தன வனே ! [ இலங்கைசெற்ஞுய்‌] பிராட்டியோட்டை ஸம்ச்லேஷ 
சோஇயைப்‌ போக்னொப்போலே, என்னுடைய சேஷத்வ விரோதியைப்‌ போக்கனெவன ! 


http://acharya.org 


ஆருந்‌ திருவாய்மொழி - வைகுந்தா - பத்தாம்பாட்டு - போகின்றகாலங்‌ 49 


[மராமரம்‌ இத்யாதி] ஆச்ரித விஷயத்தில்‌ மழுவேந்திக்கொடுத்துக்‌ கார்யம்‌ செய்யும்படி. 
பரந்‌ தவடிவை யுடைத்தான மராமரங்க ளேழும்‌ மறுபாடுருவும்படியாக, பண்டே தொளையுள்ள 
தொன்றிலே ஓட்டினற்போலே அம்பைக்கோத்த வில்வலியையுடையவனே ! [கொந்தார்‌ 
திண்ணம்‌ தழாயினாய்‌] வைத்தவளையத்தோடே நின்றாயிற்று. மராமரமெய்தது. அவதாரத்துக்‌ 
குச்சோ ஏதேனு மொன்றாலே வளையம்‌ வைக்டிலும்‌, இருத்‌ தழாயல்லது தோற்றா து இவருக்கு, 
கொக்தார்‌-தழைத்திருக்கை, [அமுதே] மராமாமெய்கதறபோது இலக்குக்குறித்‌து நின்‌ ந நிலை 
இவர்க்கு போக்யமாயிருக்தபடி. [உன்னை இத்யாதி] கலக்கெறவிடத்தில்‌ ,ஏகதத்வம்‌%* 
என்னலாம்படி கலந்து, இனி (போவேன்‌ ' என்றால்‌, போகப்போமோ? போகிலும்‌, 
கூடப்‌? பாமித்தனை. [மைந்தா] என்னோடேகலந்த இத்தாலே ஈவீக்ருகமான யெளவரத்தை 
யுடையவனே ! [வானேறே] தன்போக்யதையை நித்யஸூரிகளை அஅபவிப்பித்து, அத்தாலே 
வர்த மேன்மை தோற்ற இருக்குமாபோலேயாயிற்று ' இவரை அஅபவிப்பித்து மேன்மை 
தோற்ற இருந்தபடி, [இனியெங்குப்போ நின்றதே] உன்னைல்லது செல்லாதபடியான 
என்னைவிட்டு உன்னையொழியக்‌ காலக்ஷேபம்‌ பண்ணவல்லார்‌ பக்கல்‌ போகவோ ? நித்பஸூரி 
களை விடிலன் றே என்னைவிடலாவது, 6 இவர்‌ நம்மைவிடிற்‌ செய்வதென்‌ ? என்று அவனுக்கு 
உண்டான அதிசற்கையைப்‌ பரிஹரியா நிற்க, (நீ என்னைகிட்டுப்‌ போகாதேகொள்‌ ' என்ற 
இக்குக்‌ கருத்தென்‌ ? என்னில்‌ ;--வில கதணவிஷயம்‌, தானும்‌ காற்கட்டி எதிர்த்‌ தலைபையும்‌ 
காற்கட்டப்பண்ணுமாயிற்று. [எந்தாய்‌] 8 சேஷியல்லாமற்போகவோ ? தண்‌ தருவேங்‌ 
கடத்துள்‌ நின்றாய்‌] தாரஸ்த்தனாப்ப்போகவோ? [இலங்கை செற்றாய்‌] விரோதி நிரஸக 
'சீலனல்லாமற்‌ போகவோ ? [மராமரம்‌ இத்யாதி] ஆச்ரிதவிஷயத்‌ திலே மழுவேர்திக்கொடுத்‌ துக்‌ 
கார்யஞ்செய்யுமவனல்லாமற்போகவோ ? [கொந்தார்‌ தண்ணர்துழாயினாய்‌] ஆச்ரிதரகூணத்‌ 
அக்கு மாலையிட்டிலையாய்ப்போகவோ ? [அமுதே]: போக்யபூதனல்லாமற்போகவோ 8 
[உன்னை என்னுள்ளே குழைத்த] ஒரு நீராகக்‌ கலர்‌ திலையாய்ப்போகவோ ? [எம்மைந்தா] 
நவிக்ருத ஸ்பாவனல்லாமற்போகவோ ? [வானேதே] மேன்மையனல்லாமற்போகவோ ? [இனி 
எங்குப்போகின்றதே] போலும்‌ கூடப்போமித்தனை யொழிய, * ஏகதத்த்வம்‌ * என்னலாம்‌ 
படி. கலந்து தனித்‌ தப்போகலாமோ ? டர தி ர்‌ . (9) 
பத்தாம்பாட்டூ_ நாம்‌ போகாதொழிகிறோம்‌ ; நீர்‌ ஈம்மைவிடாதொ ழியவேணுமே 

யென்ன, -நீ பண்ணின உபகாரங்களைக்‌ கண்டுவைக்து விட ஸம்பாவனையுண்டோ ? என்றோர்‌. 
காலத்ரயத்‌திலும்‌ ஸர்வவிதபச்துவுமான உன்னை விட ஸம்பாவனையில்லை யென்‌ கருர்‌, 

போகின்றகாலங்கள்போயகாலங்கள்‌ போகுகாலங்கள்‌ * தாய்தந்தையுமி 

ராகின்‌ றாய்‌ உன்னைகானடைந்தேன்‌ விடுவேனா ? 4 ஹ்‌. 

பாகின்றதோல்புகழ்மூவுலகுக்கும்கா தனே ! பரமா ! தண்டவேங்கட 

மேகின்றாய்‌ ! * தண்டுழாய்விரைநாறுகண்ணியனே. 10 

[போகின்ற இத்யாதி] காலத்ரயத்திலும்‌, பரிவுடைய "தாய்‌: செய்வதுஞ்செய்து, 

ஹிதகாமனான தமப்பன்‌ செய்வதஞ்செய்து, * ஸ்‌ பித்ரா ச பரித்யக்த * என்று - அவர்கள்‌ 
விடுமளவிலும்‌, தான்‌ தனக்குப்பார்க்‌ கும்‌ ஹிதமும்‌ பார்க்கும்படி ஸர்வப்ரகாரத்தா லும்‌ ப்ராப்‌ 
தனுமாய்‌, உபகாரகனுமான உன்னை, உபகாரஸ்ம்ருதியையுடைய கான்‌ இட்டப்பெற்று 
வைத்து, விட ஸம்பாவகையுண்டோ ? [பா௫ன்ற இத்யாதி] * விதித; * என்றெபடியே சத்ரு 
கோஷ்டியிலும்‌ ப்ரஹித்தமாம்படி பரம்பியிருப்பதாய்‌ ஸ்வாபாவிகமான கல்யாண குணங்களை 
யுடையையாய்‌, த்ரைலோக்யத்துக்கும்‌ நிர்வாஹகனானவனே!! [பரமா] குணங்களுக்கும்‌ 
ரக்ஷணத்தக்கும்‌ உன்னை யெண்ணினால்‌ பின்னை எண்ணலாவாரில்லாதபடி. ஸர்வா இகனாயிருக்கு 
மவனே ! இப்படி ஸர்வாஇகனாயிருக்துவைத்து, என்னை அடிமை: கொள்ளுகைக்காக, ச்ரம 
ஹாமான திருமலையிலே வக்து ஸர்நிஹிதனா।னவனே ! உன்னை நான்‌ அடைர்‌ 3தன்‌ விடுவேனோ ? 
என்று அக்வயம்‌. [தண்டுழாய்விரைகா றுகண்ணியனே] இவருடைய ர்த்தியெல்லார்‌ 
தீரும்படியாக வந்து விஷயீகரித்துத்‌ தன்னை அதுபவிப்பித்து, 6 இவர்‌ தன்னைவிடிற்‌ செய்வ 
தென்‌ ' என்றெ அதிசங்கையுர்‌ தீர்்து, தோளிலிட்டமாலையும்‌ பரிமளிதமாய்‌, பிடித்‌துமோர்த 
இலைத்தொடை மாலையுக்‌ தானுமாய்‌ நின்றபடி. கி க oe (0 


பஃ18 http://acharya.org 


50 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


கிகமத் தில்‌, இத்திருவாய்மொழியை அப்யஸிக்கவல்லார்‌ ஆரேனுமாகவுமாம்‌, அவர்‌ 
களுக்குக்‌ குலசரணகோ தரா திகள்‌ அப்ரயோஜகம்‌, இவ்வாகா ரத்தாலே அவர்கள்‌ பகவதிய 
ரென்றொர்‌. 
கண்ணித்தண்ணக்துழாய்முடிக்‌ கமலத்தடம்பேருங்‌ 
கண்ணணை * புகழ்நண்ணித்தேன்குருகூர்ச்‌ சடகோபன்மாறன்‌ சோன்ன * 
எண்ணிற்சோர்விலக்தாதியாயிரத்துள்‌ இவையுமோர்பத்‌ திசையோடும்‌ % 
பண்ணிற்பாடவல்லாரவர்‌ கேசவன்‌ தமரே, 11 


[கண்ணி இத்யாதி] இப்போதாயிற்று வளையம்‌ செவ்கீபெற்றதும்‌, முடிஈற்றரித்த தம்‌, 
இருக்கண்கள்‌ விகஷிதமாயிற்றதும்‌, (புகழ்சண்ணி] அவன்‌ தம்பக்கல்‌ பண்ணின வ்யாமோஹ 
குணத்திலே அவகாஹித்து. [தென்குருகூர்ச்சட்கோபன்மா தன்‌] ஓன்று இருகாமம்‌, ஒன்று 
சத்ருவர்க்கத்துக்கு ம்ருத்யுவாயுள்ளவ ரென்கிறது. [எண்ணில்‌ சோர்விலந்தாதி] அவன்‌ 
தம்பக்கல்‌ பண்ணின வ்யாமோஹா திசயத்தை ௮ அஸகந்தித்‌த) அவற்றில்‌ ஒன்‌ றும்‌ குறையாமே 
அருளிச்செய்த ஆயிரத்தில்‌ இப்பத்து. [இசையொடூம்‌ பண்ணிற்பாடவல்லார்‌] இதில்‌ 
அபிகிவேசத்தாலே இசையோடும்‌ பண்ணோடும்‌ பாடவல்லவர்கள்‌. பண்ணாறெது - காசம்‌. 
இசையாகறது - குருத்வ லகுத்வா திகள்‌ தன்‌ னிலே நெக&ழ்க்து பொருந்துகை. த்வநியிலே - 
கிறத்திலே யென்‌ றபடி , [ அவர்கேசவன்‌ தமரே] அவர்கள்‌ ஆரேனுமாகவுமாம்‌, குலசரண 
கோத்ராதிகள்‌ அப்ரயோஜகம்‌ ; * விண்ணப்பஞ்செய்வார்கள்‌ '' என்னுமாபோலே, இவ்வா 
காரத்தாலே அவர்கள்‌ பகவதீயர்‌, 


முதற்பாட்டில்‌-- எம்பெருமான்‌ ( இவர்‌ ஈம்மைவிடிற்‌ செய்வதென்‌ ்‌ என்றெ அ௮திசங்‌ 
கையைப்‌ போக்ஜணார்‌; இரண்டாம்பாட்டில்‌ -. அதபோனபின்பு அவனுக்கு பிறந்த புதுக்‌ 
கணிப்பைச்‌ சொன்னார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ - தமக்கு அவன்‌ பண்ணின ஒள தார்யத்தை 
யநுஸர்‌இத்து வித்தரானார்‌ ; காலாம்பாட்டில்‌ - அவன்‌ உமக்குப்பண்ணின ஒளதார்யமேது ? 
என்ன்‌, இதரவிஷய வைரர்க்யமென்றார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ - இதரவிஷய வைராக்யபூர்வக 
மாக: ஆத்மாந்ததாஸ்யத்திலை அதிகரித்த நான்‌ இனி யொருறாளும்‌ விடே னெனறார்‌ ; 
ஆரூம்பாட்டில்‌ - ஆச்ரிதர்க்கு உதவுவாயான பின்பு எனக்கு ஒரு குறையுண்டோ ? என்றார்‌; 
ஏழாம்பாட்டில்‌ - என்னுடைய ஸம்பகச்தி ஸம்பந்திகளுக்கும்‌ ஒரு குறையில்லையென்றார்‌ ; 
எட்டாம்பாட்டில்‌ - இதுக்குத்‌ தாமதுஷ்ட்டித்த உபாயம்‌ இன்ன தென்றார்‌ ; ஒன்பதாம்‌ 
பாட்டில்‌ - 4 இவரகவாயறியவேணும்‌ '? என்று ஓரடி பேரநிற்க, இனிப்‌ போகவொண்ணா 
தென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ - ஈரம்‌ போகரதொ ழிகிறோம்‌, நீர்தாம்‌ போகாதொழியவேணுமே 

யென்ன, காலத்ரயத்‌ திலும்‌ ஸர்வவிதபக்துவுமான உன்னை விட ஸம்பாவனை யில்லை யென்றார்‌ ; 

இது கற்றார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌.. ர க்‌ (11) 

்‌ வைகுந்தன்‌ வந்துகலந்‌ ததற்பின்வாழ்மாறன்‌ % 
திருவாய்மொழி செய்கின்றரைச்சியத்தைச்சீந்தித்‌ த_—ைகின்ற 
நூற்றந்தாதி. தன்மை தனைக்கண்டுன்னைத்‌ தான்லிடேனேன்‌ றுரைக்க % 

வன்மையடைந்தான்‌ கேசவன்‌. 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌. எம்பெருமானார்‌ இருவடிகளே சரணம்‌. ஜீயர்‌ இருவடிகளே சரணம்‌. 


ஏழாந்திருவாய்மொழி--கேசவன்தம்ர்‌: ப்ரவேசம்‌, 

ஆடியாடியில்‌ வாடிவாடும்‌'” என்கையாலே ஒரு £ீர்ச்சாவியாய்‌ வாடினபடி. சொல்‌ 
லிற்று; அக்த ஒரு 8ீர்ச்சாவியானது இரக்‌ காரார்கருமுகில்‌ கலந்து வர்ஷித்தபடி சொல்லிற்று ; 
அந்தாமத்தன்பில்‌ ; அப்படி வர்ஷித்தபடியாலே 4: ஈ லின்பத்திருவெள்ள ம்யான்‌ மூழ்னெண்‌ ல்‌ 
என்று வெள்ளமிட்டுப்‌ பெருனெபடி சொல்லிற்று - வைகுந்தா மணிவண்ணனில்‌ ; “எமர்‌ 
ஓழ்மேலெழுபிறப்பும்‌ மாசதிரிது பெற்று'' என்கையாலே அவ்வெள்ளம்‌ இருகரையும்‌ 
புரண்டபடி சொல்லுறது - கேசவன்‌ சமரில்‌. 

http://acharya.org 


ஏழாந்‌ திருவாய்மொழி - கேசவன்தமர்‌ - முதல்பாட்டு - கேசவன்தமர்‌ 91 


இவர்‌ அடியாடியில்‌ பட்ட ஆர்த்திதோ வந்து கலந்தபடி சொல்லிற்று - அந்தாமத்‌ 
தன்பு; அக்கலவியால்‌ பிறந்த ப்ரீதி அவன தானபடி சொல்லிற்று - வைஞாக்தாமணி வண்ணன்‌ ; 
அர்த ப்ரீதிதான்‌ அழ்வாரொருவசளவிலுமன்‌ நீக்கே, தம்மோடு பரம்‌ .ர்யா ஸம்பந்தமுடையா 
ரளவும்‌ வெள்ளமிட்டுப்‌ பெருளெபடியைச்‌ சொல்லுகிறது - இத்திருவாய்மொ ழியில்‌. ஸர்‌ 
வேச்வரன்‌ ஆழ்வாரோடேவர்அு ஸம்ச்லேஷித் ௮ அத்தால்‌ பிறந்த ப்ரீதி தம்மொருவரளவிலு 
மன்‌ நிக்கே தம்மோடூ பரம்பரயா ஸம்பந்தமுடையாசளவும்‌ பெருனெபடி யைச்‌ கண்ட, 6 இது 
இவன்‌ என்பக்‌ஃல்‌ பண்ணின பக்ஷபா தா திசயமிறே '' என்று இனியராய்‌, தம்மை விஷயீகரிக்‌ 
கைக்கு ஈடான குணசேஷ்டி தா இகளை அதுஸக்தஇத்து அவற்றுக்கு வாசகமான திருத்வா தச 
காமத்தாலே அவனைப்பேசி அஅபவிக்கிறார்‌. ஸர்வேச்வரன்‌ ஒருவனை விஷயிகரித்தால்‌, 
அது பின்னை அவனளவிலே நில்லா திறே.-[* மரணாந்‌ தாரி வைராணி * ] ருஷிகள்‌ குடியிருப்பை 
யழித்து, மைதிலியைப்‌ பிரித்த, நம்‌உயிர்நிலையிலே ஈலிர்தாற்போலே ஸ்ரீஜடாயு மஹாரா 
ஜரை நலிந்து, இவையெல்லாம்‌ செய்யமாட்டானே இவன்‌ இனி. [* நிர்வ்ருத்தம்‌.௩$ப்ரயோ 
ஜும்‌ * | இவன்‌ ஜீவிக்றெ சாளிலே “ நாம்‌ செய்யும்‌ நன்மை இவன்‌ விலக்காதொழிவதுகாண்‌ '' 
என்றிரு்தோம்‌; ௮௮ அர்நாளில்‌ பெற்றிலோம்‌ ; நாம்‌ தேடியிருந்தது முக்துறமுன்னம்‌ 
ஹித்திக்கப்பெற்றோமிறே. [% க்ரியதாமஸ்ய ஸம்ஸ்கார: ன்‌ இவன்‌ காம்‌ செய்யும்‌ ஈன்மை 
விலக்கா தானானவளவுபிறந்த இன்றும்‌ இழக்கவேணுமோ ! வேண்டுவன ' செய்யப்பாரும்‌, 
ந மமாப்யேஷ யதா தவ &] நீர்‌ இருய்த்‌ திருச்‌ தீராகில்‌ குடற்றொடக்குடையாரிலே ஒருவன்‌ 
சய்யுமித்தனையன்றோே! நாம்‌ இவனுக்கு வேண்டுவனசெய்ய, நீர்‌ பின்னைக்‌ கடக்க நில்லீ 
ரென்றார்றே. ஸ்ரீவிபீஷணாழ்வான்‌ பக்கல்‌ ஓரம்‌ ராவணனளவுஞ்‌ சென்‌ றதறே. - மஹா 
ராஜர்க்கு சத்ரு'' என்று வாலியை நிரஹித்‌ வைத்த, மஹாராஜர்‌ கண்ணீர்‌ பொறுக்க 
மாட்டாதே * ஸஞ்ஜாதபாஷ்ப$ * என்று தாமும்‌ கண்ணரீர்‌ விழவிட்டாரிறே. * தர்மே 
மச்ச தே பத்ர * ஸ்ரீமாலாகாரர்பக்கல்‌ விஷயீகாரம்‌ அவர்‌ ஸந்தாகத்தளவும்‌ சென்றதே. 
ஸ்ரீகண்டாகர்ணன்‌ பக்கல்‌ பண்ணின விஷயிகாரம்‌ அவன்‌ தம்பியள வுஞ்‌ சென்று, 4 நீ 
அவனுக்கு ஈல்லையாகில்‌ அவன்‌ முன்னாகப்போ '' என்று அருளிச்செய்தானிறே. எம்பார்‌ 
இத்திருவாய்மொழி அருளிச்செய்யப்புக்கால்‌, “ ஸ்ரீவைஷ்ணவனானே னென்கருர்‌ * என்‌ 
பராம்‌ : வைஷ்ணவத்வசஹ்௩மி2ற திருத்வாதசநாமம்‌, ஆழ்வாருடைய நெடூமாற்கடிமையும்‌, 
எம்பெருமானுடைய. நெடூமாற்கடிமையும்‌ இரண்டாயிற்று நெடுமாற்கடிமை ; அதில்‌ எம்‌ 
பெருமானுடைய நெடமா ற்கடிமை இத்திருவாய்மொழி. ல த 
முதற்பாட்டுஸம்பர்தி ஸம்பந்திகள்‌ பக்கலிலும்‌ எம்பெருமான்‌ அபிநிவிஷ்டனான 
படியைக்‌ கண்டு, இதெல்லாம்‌ என்பக்கலுண்டான விஷயீகாரர்‌ திசயமிறே என்று ஹ்ருஷ்ட 
ராகிறுர்‌ . ; 


கேசவன்‌ தமர்‌ கீழ்மேலேமரேழேழுபிறப்பும்‌ * 
மாசதிரிதுபேற்று நம்முடைவாழ்வுவாய்க்கின்றவா ! 4 


ஈசனேன்கருமாணிக்கம்‌ என்செங்கோலக்கண்ணன் விண்ணோர்‌ I 
நாயகன்‌ * எம்பிரானேம்மான்‌ நாராயணனாலே. - 1 


[கேசவன்‌ தமர்‌] ப்ரசஸ்தகேசனான நிலையிலே தோற்றிருக்குமவர்க ளென்னுதல்‌ ; 
விரோதி நிரஸஈலேதையிலே தோற்றிருக்கு மவர்க ளென்னுதல்‌ ; * தஸ்மாத்‌ கேசவநாமவார்‌ * 
என்றபடியே, ஸர்வநிர்வாஹகனான நிலையிலே தோற்றிருக்குமவர்க ளென்ணுதல்‌. ஸர்‌ 
வேச்வரனுடையார்‌ '' என்றாயிற்று, ஆழ்வார்‌ இவர்களை விரும்புகிறது. எமர்‌ என்றெ 
அழ்வாருடைய ஸம்பர்தல்கொண்டாயிற்று, அவன்‌ இவர்களை விரும்புறெது. இத்தால்‌, 
ஒரு வைஷ்ணவாபிமாகமே வேண்டுவது அவன்‌ விஷயீகரிக்கைக்‌ கென்‌ றபடி . (கேசவன்தமர்‌ ] 
அவனுடைய அவயவஸெளர்தர்யத்‌ திலே தோற்றிருக்கும்‌ ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌. [£ழ்மேல்‌ 
இத்யாதி] எமர்‌ சழ்மேலைழெழுபிழப்பும்‌ கேசவன்‌ தமரானார்கள்‌. * ஏகாஹமபி கேளந்தேய 
பூமிஸ்த்தமூதகம்‌ குரு, குலம்‌ தாரயதே தாத ஸப்த ஸப்த ச ஸப்தச * என்றெபடியே, * தச 
பூர்வாம்‌ தசாபராநாத்மாகஞ்ச.* [மாசதிரிதபெற்று] ““ விதிசூழ்ர்ததால்‌ '' என்றெ ஆகஸ்மிக 

http://acharya.org 


92 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


பகவத்க்ருபையாதல்‌, 4 மாகவனென்‌ றதேகொண்டு '' என்றெ உக்திமாத்ரத்தையாதல்‌, காம்‌ 
பெற்றபேத்றைத்‌ தம்மோடு ஸம்பக்தமுடையாரும்‌ பெறும்பழயான பேற்றைப்‌ பெற்றென்‌ 
னுதல்‌, [ மாசதிரிதுபெந்‌.று] பெருஞ்சதிரைப்பெற்று, தடக்கைச்சதுரளைப்பெற்று என்ற 
படி, தந்தலையாலே வந்ததரகலிறே ஸாவதியா யிருப்பது. [இதபெற்று] காணக்காண 
அவன்‌ சிரஸா வஹிக்றெபடி. [ஈம்முடைவாப்வு வாய்க்கன்‌ றவர | கம்மோடு ஸம்பந்தமுடை 
யாரையும்‌ அவன்‌ இப்படி விஷயீகரிக்றெது கம்முடைய ஸம்பத்இறே, ஈம்முடைவாழ்வு] 
ஸ்ரீவைஷ்ணவ ஸம்பத்து. [வாய்க்‌ஒன்‌ றவா ] ஊற்றுமாருதே மேன்மேலெனப்பெரு9 வரு 
இறபடி. ஏழ்படிகா லென்றதுதான்‌ ஓரளவில்லை, இன்று ஈம்மளவும்‌ வரச்செல்லுகிற இலே, 
இப்படி விஷயிகரிக்கைக்கு ஹேதுவென்‌ ? என்னில்‌, - [ஈசன்‌] வகுத்த ஸ்வாமியாகையாலே. 
[என்கருமாணிக்க மென்செங்கோலக்கண்ணன்‌] கண்ணழகாலே என்னை அரநர்யார்ஹனாக்‌கி, 
தன்வடிவழகை என்னை ௮ அபவிப்பித்தவன்‌. [ விண்ணோர்சாயகனெம்பிரானெம்மான்‌ ] நித்ய 
ஸுூரிகளை த்‌ தோற்பிக்குமாபோலே என்னை வடிவழகைக்காட்டித்‌ தோற்பித்து, என்னை அவ்வடி 
வழகையஅபவிப்பித்த உபகாரகன்‌ [ காசாயணனாலே] தன்‌ மேன்மையைப்‌ பாராதே உகவாதா 
சையும்‌ விடமாட்டாதபடி ' வத்ஸலனாயுள்ளவனாலே. ஸமிதைபாதி ஸாவித்ரிபாதியாக வன 
நிக்க, அவனுடைய நிர்ஹேதகக்ருபையாலே, நாராயணனாலே, எமர்‌ கீழ்மேலைழெழு 
பிறப்பும்‌ கேசவன்‌ தமரானார்கள்‌, மாசதிரிதுபெற்று ஈம்முடைவாழ்வு வாய்க்கின்றவா ! 
காராயணனாலே என்றளீடம்‌ மாசதிரினுடைய உபபாதரம்‌. க்‌ த, ஸ்‌ (1) 


இரண்டாம்பா ட்ட நாராயணனாலே '' என்று நாராயணசப்தம்‌ ப்ரஸ்ததமா யிற்றே ; 
அதுக்கு அர்த்தம்‌ அருளிச்செய்வதாக சப்தத்தை உபாதாஈம்‌ பண்ணுநறோர்‌. 
நாரணன்முழுவேழுலகுக்கும்நாதன்‌ வேதமயன்‌ * 
காரணம்கிரிசை கருமமிவைமுதல்வனேந்தை , 
சீரணங்கமரர்பிறர்டலரும்‌ தோழுதேத்தரின்று * 
வாரணத்தைமருப்போசித்தபிரான்‌ என்மாதவனே, 2 
[காரணன்‌] இதுக்கு அர்த்தமென்‌ ? என்னில்‌, - [முழுவேழுலகுக்கும்‌ காதன்‌] 
ஸர்வஸ்வாமி. இவ்வர்த்தத்தில்‌ ப்ரமாணமென்‌ ? என்னில்‌, - [வேதமயல ] * நாராயண்‌ பரம்‌ 
ப்ரஹ்ம * இத்யரதிகளாலே 4! ஸர்வஸ்வாமி'' சான்று ஒதப்படுறெவன்‌. [காரணம்‌ஜரிசை 
கருமமிவை முதல்வன்‌] தன்வீபூதியில்‌, காரணமாயும்‌, கார்யமாயும்‌, உதகாஹரணமாநிற 
பலமாயும்‌ வரக்கடவதான இவற்றுக்கு நியந்தாவாயுள்ளான்‌. க்ரியராஸாத௩ம்‌, அதடியாக 
வரும்‌ க்ரியை, தத்ஸாத்யமான கார்யம்‌, இவற்றுக்கு நிர்வாஹகனா யிருக்கு மென்‌ றுமாம்‌. 
யல்‌ எனக்கு ஜககனானவன்‌. [சீரணங்கு]ஸ்ரீயான அணங்கு. அணக்கென்றுதெய்வப்‌ . 
பண்‌ என்றபடி; பெரியபிராட்டியார்‌. அன்றியே, சீரணங்கமரரென்‌ று நித்பஸூரிகளுக்கு 
விசேஷணமாகவுமாம்‌. சேஷத்வா அரூபமான ஆத்மகுணக்களை தரியாநிற்பாராய்‌ அப்ராக்முத 
ஸ்வபாவரான நித்யஸுிரிகள்‌, இவ்வருகுண்டான ஸம்ஸாரிகள்‌, இப்படி, ( சிறியார்‌ பெரி 
யார்‌ '' என்று வாசியின்‌ றிக்கே எல்லாரும்‌ எழுத்துவா ங்கி ஏத்தும்படியாக நின்று, குவலயா 
பீடத்தின்‌ கொம்பை அநாயாஸேச முறித்த உபகாரகன்‌, * ௩ ஸமம்‌ யுத்தமித்யாஹு03 * 
என்னும்படியாக. [சன்மாதவனே] நான்தோற்ற துறை. மாதவனான நாராயணன்‌ 
எந்தை. ஸ்ரீமக்கா.ராயணன்‌ எனக்கு ஸ்வாமி யென்‌ ரர்‌. கல்ட்‌ (2) 


மூன்றும்பாட்‌ட ழே “ மாசதிரிதுபெற்று '' என்றார்‌ ; இர்ஈன்மைக்கு அடியென்‌ ? 

என்ன; நினைவின்‌ நிக்கேயிருக்க அந்த$புரவாஹிகள்‌ சொல்லும்‌ வார்த்தையைச்‌ சொன்னே 
னென்இருர்‌ ; * ஜாமாதா தமிதஸ்தவேதி பவதீஸம்டந்தத்ருஷ்ட்யா ஹரிம்‌ பச்யேம ட என்றாரிறே 
பட்டா. 

மாதவனேன்றதேகோண்டூ என்னையினிமீப்பாற்பட்டது * 

யாதவங்களுஞ்சேர்கோடேனேன்று என்னுட்புதுந்திருந்து * 

தீதவங்கேடுக்குமமுதம்‌ சேந்தாமரைக்கட்குன்றம்‌ * 

கோதவமிலேன்கன்னற்கட்டி எம்மானேன்கோவிந்தனே . ஈ இ 

http://acharya.org 


ஏழாந்‌ திருவாய்மொழி - கேசவன்தமர்‌ - நான்காம்பாட்டுஃ கோவிந்தன்குடக்‌ 58 


க்லிக்‌ த்க்‌, நான்‌ “ மாதவன்‌ '' என்ற உக்திமாத்ரத்தைக்கொண்டு. 
இத்தையே திருவுள்ளத்‌ திலே, குவாலாகக்கொண்டு. (அல்லாத திருகாமங்களுக்கும்‌ இதுக்‌ 
" கும்‌ வாசியறிவதே '' என்று இத்தையே குவாலாகக்கொண்டு. [என்னை] அல்லாத திருகாமங்‌ 
களுக்கும்‌ இதுக்கும்‌ வாசியறியாத என்னை. [இனி] முன்பு கழிக்த காலம்‌ கழிக்தே விட்ட திறே. 
மேல்‌ அத்யல்பகாலமாய்த்‌ தோற்றாநின்‌ றதாயிற்று . ச்ச்வரனுக்கு. 4 பழுதேபலபகலும்‌ 
“ போயின '' என்று ஈச்வரனைக்‌ இட்டின சேதானிருக்கும்‌ இருப்பைத்‌ தான்‌ என்‌ பக்கலிலே 
இசாநின்றான்‌. * புத்த்வா காலமதீதஞ்ச முமோஹ * என்று இராநின்றானாயிற்று. -[இப்பாற்‌ 
பட்டது] அணேக்குக்கிழக்குப்பட்ட நீரோபாதியிறே போனகாலம்‌, இனிமேலுள்ள கால 
மாலும்‌, [யாதவங்களுஞ்சேர்கொடேனென்‌ று] உன்னை யாதொரு தபஸ்ஷிலும்‌ புக்கு 
க்லேசிக்கவிடேனென்று. அம்மிதுணையாக ஆறிழிகையிறே இவனைவிட்டு உபாயாந்தரத்தைப்‌ 
பற்றுகை. அவங்கள்‌ - ஈரகஹேதுவான அவித்யாதிகள்‌. புறம்பே, சல ப்ரஜோரங்களைக்‌ 
கொண்டு போகவிடுதல்‌, 4: ௮யோக்யன்‌ '' என்று அகலவிடுதல்‌, உபாயாந்தர பரிக்ரஹம்‌ 
பண்ணவிடுதல்‌ செய்பேனென்ற. [என்ற] * ஏதத்‌ வ்ரதம்‌ மம * என்கிறபடியே ஸங்கல்‌ 
“பித்து. இப்படி ஸங்கல்பித்‌து நெடுங்கைநீட்டாக இருக்கையன்‌ றிக்கே, என்‌ ஹ்ருதயத்‌ திலே 
வந்தபுகுந்து, புகுந்தாலும்‌ போக்குவரத்து உண்டாமாகல்‌, வாலிபோன வழியை அடைத்து 
மஹாராஜர்‌ குறும்பு செய்தாற்போலேயாம்‌ '* என்று ஸ்த்தாவச ப்ரதிஷ்ட்டையாக இருந்து, 
[புகுர்திருக்து] இவரை வரநிறுத்தவொண்ணாதே இவர்க்குமாகத்‌ தான்‌ புகுக்திருக்தானத்‌ 
தனை. புகுந்து செய்த க்ருஷியேது ? என்னில்‌, [தீதவங்கெடுக்கும்‌] தீதாவது * பொய்ர்நின்‌ ற 
ஞானத்துக்கு முன்பு: புத்திபூர்வகமாகப்‌ பண்ணிப்போந்த பாபம்‌ ; அவமாவது ஜ்ஞாஈம்‌ 
பிறந்த பின்பு ப்ராமாதிகமாகப்‌ பண்ணினவை. இரண்டாலுமாக பகவத்ப்ராப்‌திப்ர திபர்தக 
கர்மங்களைச்‌ சொல்லறது. அன்றியே, * கோக்நே சைவ ஸ்‌-ஈராபே ச சோரே பக்கவ்ரதே 
ததா, நிஷ்க்ருதிர்விஹிதா ஸத்பி3 க்ருதக்கே நாஸ்தி நிஷ்க்ருதி$* ௪ ன்‌றெபடியே, நிஷ்க்ரு தியுள்ள 
பாபங்களையும்‌ இல்லாத பாபங்களையும்‌ சொல்லிற்றாகவுமாம்‌, இவற்றைக்கெடுப்பது கஷாய 
பாரத்சைப்‌ பண்ணுவித்தோ வென்னில்‌, | அமுதம்‌] தன்‌ அடைய போக்யதையை அஅபவிப்‌ 
பித்தாயிற்று. [செர்தாமரைச்கண்குன்றம்‌] ரஸநேரந்த்ரியத்துக்கே யன்றியே கண்ணுக்கும்‌ 
போக்யமாயிருக்கை, [குன்றம்‌] இத்தலையில்‌ தீதும்‌ அவமும்‌ போக்கனொனு யிருக்கையன்‌ 
நிக்கே, (6 தனக்கு உண்டாய்க்கழிந்தது'' என்று தோற்றும்படியாயிற்று வடிவிற்பிறந்த 
ஒள ஜ்ஜ்வல்யம்‌ ; * வ்யஸநேஷ- மநுஷ்யாணாம்‌ ப்ருசம்‌ பவதி து£கித$ * என்‌ திருக்குமவனிறே. 
[கோதவமிலென்கனனற்கட்டி] கோதாவது த்ரவ்யார்தர ஸம்ஸர்க்கத்தாலே வருமது. 
அவமாவது பாகத்தாலே வருமது. தார்ஷ்டாந்திகத்தில்‌, கோதும்‌ அவமுமாகிறது 
அர்ருசம்ஸ்யத்‌ துக்காகவாதல்‌, இவனுக்கு உபகாரமாகவாதல்‌ விஷயிகரிக்கை. தனக்குப்‌ 
புறம்பாயிருப்பதொரு போக்யவஸ்து இல்லாதபடி. தான்‌ போக்யனாயிருக்கும்‌. [எம்மான்‌] 
நான்‌ (வேறொன்று போக்யம்‌ *! என்று இராதபடி என்னைத்‌ தோற்பித்தவன்‌. [என்கோவிர்‌ 
தனே] க்ருஷ்ணாவதாரமும்‌ தமக்கென்று இருக்கிறார்‌ ; * ஆட்கொள்ள த்தோன்றிய ஆயாதன்‌ 
கோளிறே. க ள்‌ க (3) 
நாலாம்பாட்டூஎன்னோடு பரம்பரயா ஸம்பர்தமுடையாரையுங்கூட என்னைப்போலே 
யாக்கனா னெருவனுடைய ஸாமர்த்த்யம்‌ இருக்கும்படியே ! என்று விஸ்மிதராகிரர்‌. 
கோவிந்தன்குடக்கூத்தன்‌ கோவலனேன்றேன்ழேகுனித்து * 
தேவுந்தன்னையும்பாடியாடத்திருத்தி என்னைக்கொண்டு * என்‌ 
பாவந்தன்னையும்பாறக்கைத்து எமரேழேழுபிறப்பும்‌ 4 
மேவுந்தன்மையமாக்கினான்‌ வல்லனேம்பிரான்விட்டூவே. 4 
[கோவிந்தன்‌] ஸ்ரீவைகுண்டத்திலில்லாத தொரு ஸம்பத்திறே இது. கோஸலம்ருத்தி 
யாலுண்டான ஓச்வர்ய முள்ளது இக்கேயிறே, [குடக்கூத்தன்‌] ப்சாஹ்மணர்‌ ஐச்வர்யம்‌ 
விஞ்சினால்‌ யாகங்கள்‌ பண்ணுமாபோலே, இடையர்‌ ஐச்வர்யம்மிகுத்தால்‌ செருக்குக்குப்‌ 
போக்குவிடவேதொன்றாயிற்று, குடக்கூத்தாவது, '% அவாக்யநாதா; * என்‌ நிருக்கக்கடவ 
ப_14 


http://acharya.org 


நீம்‌ ட. பகவத்விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்பத்து 


வஸ்‌, தைர்யபங்கம்‌ பிறந்து செருக்குக்குத்தலைச்சாவி வெட்டியாடினபடியிறே, [கோவலன்‌] 
இவற்றுக்கு அடியான பிறப்புடையவன்‌. பிறந்து படைத்த ஐச்வர்யமிறே இது. [என்‌ 
றென்றே குனித்து] இக்குணங்களை மாறாதே சொல்லாறின்‌றுகொண்டு, உடம்பு இருந்த 
விடத்திலிராதே அடி. அவனுடைய ஆச்ரித பாரதந்த்ர்யத்தை ௮அஸக்‌இத்தால்‌ இவர்க்குப்‌ 
பேசா திருக்கவொண்ணாதிறே. [தேவும்‌] தேவுமென்கிறது ஐச்வர்யத்தை. தன்னை யென்‌ 
இறது ஆச்ரிதபாசதந்தர்யத்தை ; அதிறே தானான தன்மை; * ஆத்மாகம்‌ நாதிவர்த்தேதா? * 
என்றானிறே.. * ஆத்மபூதம்பரதம்‌ நாதிவர்த்தேதா$ * என்கிறான்‌ என்று சிலர்‌ சொல்லுவர்‌ 
கள்‌, பட்டர்‌, ((நீரானதன்மையாநறது ஆச்ரித பரதரந்த்ரராகை, உம்முடைய தம்பி 
சொன்ன வார்த்தையை மறுத்து நீரானதன்மையை இழவாதேகொள்ளு மென்கிறான்‌ '' 
என்று, [பாடியாடத்திருத்தி] ( என்றென்றே குனித்து '' என்றெவிடத்துக்கும்‌, * பாடி 
யாட ?' என்றெவிடத்துக்கும்‌ வாசியென்‌ ? எல்‌ னில்‌ ;ழ்‌, ஸெளலப்யபரம்‌; இங்கு, ஐச்‌ 
வர்யமும்‌ ஸெளலப்யமும்‌, இரண்டுமுண்டு ; விஷயபேதத்தாலேசொல்லவுமாம்‌. அன்றிக்கே, 
என்றென்று என்றெ விடம்‌, அஹ்ருதயமான உக்திமாத்மாய்‌, குனிக்கையாவது உத்‌ 
யோகத்தளவாய்‌, இங்கு ஸஹ்ருதயமாகப்பாடுவது ஆடீவதான படியாய்‌, என்றென்றே 
குனித்து, பாடவதாடுவதாம்படி யென்றதாதல்‌: ' [திருத்தி] தரிசுடெர்த தரையைச்‌ செய்‌ 
காலாம்படி. திருத்தவாரைப்போலே, கித்யஸூரிகள்‌ யாத்ரையே யாத்ரையாம்படி. இருத்தி. 
[என்னைக்கொண்டு] 4 என்னைக்‌ கைக்கொண்டு. ஒருபாயாஅஷ்ட்டாஈத்தைப்‌ பண்ணுவித்த '' 
என்னில்‌ இப்போதிவர்க்கு அபித்தாரந்தமாம்‌; பகவத்ப்ரஸாதத்தாலே பெத்றாசாகச்‌ 
சொல்லுமதுக்கும்‌ சேராது. அனால்‌ என்‌ சொல்லுறது? என்னில்‌ ; சேற்றிலே விழுந்த 
மாணிக்கத்தை யெடுத்‌.துக்கமுவி விநியோ கங்கொள்ளுமாபோலே, என்னை ஸ்வீகரித்து, என்‌ 
னால்‌ போக்கிக்கொள்ளவொண்ணாத பாபங்களையும்‌ உருமாய்ந்துபோம்படி ஓட்டி, [எமர்‌ 
இத்யாதி] இததான்‌. என்னொருவனளவன்‌ நிக்கே, என்னோடு ஸம்பர்தமுடையார்‌ ஏழேழுப்‌ 
பிறப்பும்‌ தன்னைக்கட்டுகையே ஸ்வபாவமாகவுடையோமாம்படி. பண்ணினான்‌. [எம்பிரான்‌ 
விட்டு வல்லன்‌] எனக்கு உபகாரகனான ஸர்வேச்வரன்‌, நினைத்தகார்யஞ்செய்து தலைக்கட்ட 
வல்லன்‌, ஸர்வசக்தி மாட்டாததுண்டோ ? வ்யாப்தியும்‌ தமக்காகவென்‌ திருக்கிறார்‌. (4) 

அஞ்சாம்பாட்டு_-இருமாலையாண்டானோடே எம்பெருமானார்‌ திருவாய்மொழிகேட்‌ 
டருளுறெ நாளில்‌, பாட்டுக்கள்தோறும்‌ சிலவார்‌த்தைகளை அருளிச்செய்து 4 இது அர்த்த 
மானாலோ '' என்றால்‌, “ இது விச்வாமித்ரஸ்ருஷ்டி, ஆளவந்தார்‌ அருளிச்செய்யக்‌ கேட்டறி 
யேன்‌ '' என்று பணிக்குமாம்‌ ஆண்டான்‌ ; ஆண்டான்‌ “ இப்பாட்டீக்கு விச்வாமித்ரஸ்ருஷ்டி 
வேண்டாவாயிருந்தத !'' என்ன, “இப்பாட்டால்‌, தன்‌ அவயவஸெளர்தர்யத்தாலே 
என்னைத்‌ தனக்காக்னொ னென்றோர்‌ ''' என்று அருளிச்செய்தருளினாராம்‌. அதவும்‌ இடக்க, 
பட்டர்‌ அருளிச்செய்வதெரன்னு உண்டு: ((ஆழ்வாரையும்‌ ஆழ்வார்பரிகரத்தையும்‌ விஷமீ ' 
கரித்து, அத்தாலே இருமேனியிற்பிறக்த ஓளஜ்ஜ்வல்யத்தைச்‌ சொல்லுறது '' என்று; 
*  விசோதிதஜடஸ்ஸ்நாதச்சித்ரமால்யாநுலேப௩£$; மஹார்ஹவஸகோ ராமஸ்தஸ்த்தேள தத்ர 
ச்ரியா ஜ்வலக்‌ * என்று நின்றாற்போலே. 


விட்டிலங்குசேஞ்சோதித்‌ தாமரைபாதங்கைகள்கண்கள்‌ * 

விட்டிலங்குகருஞ்சுடர்‌ மலையேதிருவுடம்பு * 

விட்டிலங்குமதியஞ்சீர்‌ சங்குசக்கரம்பரிதி 4 

விட்டிலங்குமுடியம்மான்‌ மதுசூதனன்‌ தனக்கே. 5 


[விட்டிலங்கு இத்யாதி] மதகு இறந்தாற்போலே விட்டு விளங்காநின்றுள்ள, சிவந்த 
ஒளியையுடைத்தான தாமரைபோலே யாயிற்று தாம்‌ தோற்றுவிழும்‌ திருவடிகள்‌, தம்மை 
அணைத்த கை, குளிரரோக்னெ திருக்கண்கள்‌,; இவை. உபமேயத்துக்கு உபமாஈம்‌ நேராகப்‌ 
போராமையாலே, அது தன்னையே இக்ஷித்துச்‌ சொல்லுகிறார்‌. அன்றிக்கே, விட்டுவுக்கு - 
இலங்கு செஞ்சோதித்தாமரைபாத மென்று அர்வயம்‌. [விட்டிலங்கு இத்யாதி] * சோபயந்‌ 
தண்டகாரணயம்‌ * என்னுமாபோலே யிராநின்றது வடிவழகு. ' தம்மையணைத்த போதைக்‌ 

http://acharya.org 


ஞ்‌ 


ஏழாந்‌ திருவாய்மொழி - கேசவன்தமர்‌ - ஆரும்பாட்டு - மதுரூதனையன்றி ற்‌ 


குளிர்்தவடிவு இருந்தபடி. விட்டிலங்குறெப்‌ரகாசத்தையுடைய சந்த்ரனைப்போலே யாயிற்று 
ஸ்ரீபாஞ்சஜர்யம்‌. [சர்சங்கு] பகவத்ப்ரத்யாஸத்‌தியாலே வந்த ஐச்வர்யம்‌. * உண்பது 
சொல்லிலுலகளந்தான்‌ வாயமுதம்‌ கண்படைகொள்ளிற்‌ கடல்வண்ணன்கைத்தலத்தே * 
ப்ரஸாதத்தைச்சூடிக்‌ கைப்புடையிலே இட.ப்பாரைபோலே, அவன்வாயாலே ஊட்ட உண்டு, 
. வடிவைப்பாராத்‌ திருக்கையிலே சாயுமித்தனை. [ர்சங்கு] * உன்செல்வம்‌ சாலஅழயெது '' 
என்னும்படி. வாயதுகையதான ஐச்வர்யமிறே, [சக்கரம்பரிதி] கண்டதில்‌ மின்னிற்றொன்றை 
உபமாஈமாகச்சொல்லுமித்தனையிறே ; ஆதித்யனைப்போலேயன்றே திருவாழியாழ்வான்‌ இருப்‌ 
பது. [விட்டிலங்குமுடி] இவையித்தனையும்‌ தன்புகராலே முட்டாக்கிடுமாயிற்று இருவபிஷே 
கம்‌. [அம்மான்மதுசூதனன்‌ தனக்‌ 2௧] ஸர்வேச்வானாயிருந்துவைத்து ஆச்ரித விசா திரிரஸஈ 
ஸ்வபாவனானவனுக்கு. விட்டுவுக்கு - இலங்கு இத்யாதி. என்று முதலாக ௮ர்வயம்‌. (9) 


ஆரறும்பாட்டு_தன்பக்கல்‌ கான்‌ ப்ர வணனாகைக்கு எம்பெருமான்‌ வருர்திந்றெல்லாம்‌ 


தன்‌ க்ருபையாலே யென்‌ கறார்‌. 


மதுசூதனையன்றிமற்றிலேனேன்று எத்தாலுங்கருமமின்றி * 

துதிசூழ்ந்தபாடல்கள்‌ பாடியாடரின்‌ றாழியூழிதொறும்‌ % 

எதிர்சூழல்புக்கேனை த்தோர்பிறப்பும்‌ என்க்கேயருள்கள்சேய்ய * 

விதிசூழ்ந்ததாலேனக்கேலம்மான்‌  திரிவிக்கிரமனையே. : ்‌ .6 
[மதசூதனையன்‌ நிமற்நிலேனென்று] விரோதிநிரஸக ஸ்வபாவனானவனையொழிய 
- வேறுலெரைத்‌ தஞ்சமாகவுடையேனல்லே னென்றாயிற்று இவர்‌ இருப்பது. ஸத்த்வக்‌ தலை 
யெடுத்தபோ து ஒருகால்‌ இவ்வார்த்தை சொல்லுமது ஈமக்கு முள்ளதொன்‌ நிறே ; இவர்க்கு 
வாசியென்‌ ? ' என்னில்‌, [எத்தாலும்கருமமின்றி] அர்த உக்திக்குச்சேர்ர்த அஅஷ்டாற 
முண்டாயிருக்கும்‌, ப்ராப்யாபாஸங்களிலும்‌ ப்ராபகாபாஸங்களிலும்‌ கெகிழ்ச்து, அவனை 
யொழிர்த எல்லாவற்றாலும்‌ ஒரு ப்ரயோஜரமின்‌ நிக்கே யிருப்பர்‌. [துதிஇத்யாதி] ஸ்தோத்‌ 
ராத்மகமான பாடலென்னுதல்‌, ஸ்துத்யகுணங்களை விளாக்கொலை "கொள்ளும்படியான 
பாடல்களென்‌ அதல்‌, கல்பர்தோ றும்கல்பந்தோறும்‌ அதிசூழ்ந்த பாடல்களைக்கொண்டு பாடு 
வது ஆடுவதாம்படி பண்ணினான்‌. [நின்று] * தேஹிமே * என்று ப்ரயோஜரங்களைப்பற்றி 
யகலுகையன்‌ றிக்கேயிருக்கை, இப்படி அவன்‌ பண்ணுகைக்கு ஹேதுவென்‌ ? என்ன, 
சொல்லுஜர்‌ : [விதிசூழ்ர்ததால்‌] எதிர்‌ சூழல்புக்கு ஒருவனைப்‌ பிடிக்க நினைத்தவன்‌ அவன்‌ 
போம்வரம்புக்கு எ இர்வரம்பே வருமாபோலே, இவர்பிறக்த ஜர்மங்கள்தோறும்‌ தானும்‌ எதிரே 
பிறந்து வந்தானாயிற்று, இவர்‌ கர்மமடியாகப்‌ பிறக்க, அவன்‌ அஅக்ரஹத்தாலே பிறந்து 
வர்தவித்தனை, சூழலென்று அவதாரத்தைச்‌ சொல்லக்கடவதிறே ; எனைத்தோர்பிறப்பும்‌ 
எதிர்சூழல்புக்கு எனக்கே: அருள்கஸ்செய்ய விதிசூழ்ச்ததா லென்றோர்‌. வீதியென்கிறது 
பகவத்க்ருபையை. பகவத்க்ருபையை விதியென்பானென்‌ ? என்னில்‌; அவனுக்குத்‌ தப்ப 
வொண்ணாததாகையாலே. காம்‌ நினைத்தவை தலைக்கட்டவொட்டாத கர்மம்போலே, ஈச்வரன்‌ 
நினைத்த கார்யங்களும்‌ க்ருபாபரதந்தரனாய்த்‌ தலைக்கட்டமாட்டான்‌ ; * வதார்ஹமபி 
காகுத்ஸ்த்த$ க்ருபயா பர்யபாலயத்‌ % - காகுத்ஸ்த்‌த8 தங்களிலும்‌ க்ருபையேவிஞ்சி ரக்ஷித்துக்‌ 
கொண்டு போரும்‌ குடியிலே பிறந்தவர்‌. வதார்ஹமான காகத்துக்கு விட்ட அம்புக்குட்படக்‌ 
கண்ணழிவுபண்ணுமவரிறே, [எனக்கேல்‌இத்யாதி] ஸர்வேச்வானா யிருர்தவைத்‌ ௮, ஸ்ரீவாமர 
னய்வந்தவதரித்து மூன்றடியாலே த்ரைலோக்யத்தையும்‌ திருவடிகளின்‌ கழே இட்டுக்கொண்டு 
எல்லாரோடும்‌ பொருந்தின ஸெள லப்யர்தான்‌ பரத்வமென்னும்படி, என்னை விஷயீகரிக்கைக்கு 
ஒரு விதி சூழ்ந்தது. அம்மான்‌ திரிவிக்கரமனை எனக்கே அருள்கள்செய்ய, எனக்கென்னவே 
ஒருவிதி சூழ்ந்தது. ல்ல ன த்‌ பன அடத்‌ ட்‌ (6) 


ஏழாம்பாட்டு--உன்‌ னுடைய குணாநுஸக்தாநபூர்வகமாக ஸ்‌துதிப்(ணாமங்களைப்‌ 
பண்ணிக்கொண்டு உன்னை ௮.அபவிக்கும்‌ இதுவே ப்ரயோஜாமாயிருக்கும்‌ மகஸ்ஸை எனக்குத்‌ 
தந்தா யென்றோர்‌, 
http://acharya.org 


60 பகவத்‌ விஷயம்‌ திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


. திரிவிக்கிரமன்செந்தாமரைக்கணேம்மான்‌ என்சேங்கனிவாய்‌ * 
உருவிற்பொலிந்தவேள்ளைப்பளிங்கு நீறத்தனனேன்றேன்‌ றுள்ளி * 
பரவிப்பணிந்து பல்லூழியூழிரின்பா தபங்கயமே * 
மருவித்தொழும்மனமேதர்தாய்‌.வல்லைகாணேன்வாமநனே. ட 7 
[ திரிவிக்செமன்‌ ] மூன்றடியாலே ஸகலலோகங்களையும்‌ தன்காற்கழே இட்டுக்கொண் 
டவன்‌. [செர்தாமரைக்கணெம்மான்‌ ] கோக்காலே என்னைத்‌ தன்காற்ழே இட்டுக்கொண் 
டவன்‌, [என்செங்கனிவாய்‌இத்யாதி] இவர்‌ * ஜிதம்‌ * என்றபின்பு, அவன்‌ ஸ்மிதம்‌ 
பண்ணினபடி, என்னை அசரந்யார்‌ ஹனாக்குகையாலே வந்து கனிந்த இருவதரத்தினுருவிலே, 
அழகிலே, நிறத்திலே, பொலிந்த பரபாகத்தாலே ஸம்ருத்தமாய்‌, பரிசுத்தமான ஸ்ப்படிகம்‌ 
போலே யிருக்கற திருமுத்துகிசையினுடைய நிறத்தை யுடையவன்‌. [என்றென்‌ அள்ளி] 
இதரவிஷயங்களினுடைய ஸ்மிதத்திலுண்டான ஸ்ம்ருதி, அகவரய்கண்டவாறே விட்டல்லது 
நிற்கவொண்ணாதா யிருக்குமிறே ; இதமாறாதே அ.றஸர்திக்கலாமிறே. [பரவிப்பணிர்‌ த] 
அக்ரமமாகக்‌ கூப்பிட்டு, நிர்மமனாய்த்‌ இருவடிகளிலே விழுக்து. இப்பேறுதானொருகாளுண்‌ 
டாய்‌ மற்றைநாள்‌ மறுக்கை யன்றிக்கே [பல்லூழியூழி] கல்பக்தோறும்‌, கல்பந்தோறும்‌ பாம 
போக்யமான உன்‌ திருவடிகளையே அரந்யப்ரயோஜானாய்க்கொண்டு தொழும்‌ மகஸ்ஸைத்தர்‌ 
தாய்‌, விஷயாந்தரங்கள்‌ அஸ்த்திரமாகையாலும்‌ அபோக்யமாகையாலும்‌ ஒன்றையே பற்றி 
நிற்க விஷயமில்லையாகையாலே, மாஸ்ஸு * சஞ்சலம்‌ ஹி மந; * என்று சஞ்சலமாயிறே 
யிருப்பது; அப்படியன்‌ நியே,. நித்யமுமாய்‌ நிரதிசயபோக்யமுமா யிருக்கையாலே மருவித்‌ 
தொழும்‌ மாஸ்ஸைத்‌ தந்தா யென்றுமா ம்‌. பழையகெஞ்சைத்‌ இருத்தினவளவன்‌ நிக்க, 
கருவூலத்திலே ஒரு நெஞ்சைத்தர்தாய்‌, % திவ்யம்‌ ததாமி * போலே. ( பழையகெஞ்சு 
இது '* என்று ப்ரத்யபிஜ்னை பண்ணவொண்ணாதபடி இசாநின்‌ தது. . [என்‌ வாமனனே வல்லை 
காண்‌] கொள்கைக்கும்‌ , கொடுக்கைக்கும்‌ உனக்கு ஓன்றேயோ பரிகரம்‌. வாமநவேவு த்தைக்‌ 
காட்டி என்னெஞ்சைத்‌ திருத்தித்தந்தாய்‌ ; அவ்வடி.வழகாலே, மஹாபலி, (6 என்னது '' 
என்‌ திருந்த பூமியை யபஹரித்தாய்‌ ; வல்லைகா ணென்று - உகக்கிறார்‌. | Sie (7) 
எட்டாம்பாட்டு--எம்பெருமான்‌” தர்திறத்திற்‌ பண்ணின உபகாரத்துக்கு ப்ரத்யுப 
காரங்‌ காணாமல்‌ தமொறுதிறுர்‌, 
வாமனனேன்மாதகவண்ணன்‌ தாமரைங்கண்ணினன்‌ 
காமனைப்பயந்தாய்‌ * என்றேன்‌ று உன்கழல்பாடியேபணிந்து * 
தூமனத்தனனாய்ப்‌ பிறவித்‌ துழதிரீங்க என்னைத்‌ 
தீமனங்கேடுத்தாய்‌ *உனக்கென்செய்கேன்‌ ? என்சிரீதரனே ! 8 
[வாமனன்‌] வடிவழகைச்‌ சொல்லுறெ தென்னுதல்‌, ஈன்மைகளைத்‌ தருமவனென்னு 
தல்‌. [என்மரதகவண்ணன்‌] ச்ரமஹரமான வடிவழகை அன்னை அஅபவிப்பித்தவன்‌. 
[தாமரைக்கண்ணினன்‌] வடிவழகேயன்‌ றிக்கே, அகவாயில்‌ தண்ணளிக்கு ப்ரகாசகமான இருக்‌ 
கண்களையுடையவன்‌. [கரமனைப்பயந்தாய்‌] வடிவழகாலே நாட்டை வெருட்டித்திரிற காம 
னுக்கு உத்பாதகனா।னவனே ! அனுஸந்தாஈத்‌திலே ஒருவைசத்யம்‌ பிறந்தவாறே முன்னிலை 
போலே தோற்றும்‌, ௮ப்படியுஞ்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவா ; அக்கு மேலே சிலபரிமாற்றங்களை 
அசைப்பட்டு ௮து இடையாமையாலே படர்க்கையாகவுஞ்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவர்‌ ; இவை 
யிரண்டுக்கும்‌ அடி அபிநிவேசம்‌. [ஏன்றென்றுஇத்யாதி] இத்திருகாமங்களை இப்படி 
வாயாலே மாறாதே சொல்லாகிற்கத்‌ திருவடிகளிலே விழுர்து. . [தூமனத்தனனாய்‌] பந்த 
மோச்ஷங்களிரண்டுக்கும்‌ பொ. அவான நெஞ்சின்‌ நிக்கே, மோக்ஷத்துக்கே ஏகாந்தமான நெஞ்சை 
யுடையனாய்‌. பரிசுத்தாக்த$கரணனாய்‌. அதின்பலமாய்‌ வருமதிறே ஜர்மம்‌ போமது ; பிற 
-வித்தழதியுண்டு-.தூர்‌த$கம்‌; ௮௫ நீங்கும்படியாக [என்னை த்‌ தீமனங்கெடுத்தாய்‌] அம்ருதத்‌ 
தையும்‌ விஷத்தையுமொக்க விரும்புவாரைப்போலே, உன்னையும்‌ உகந்து க்ஷ த்ரவிஷயங்களை 
யும்‌ உசுக்கும்‌ பொல்லாத கெஞ்சைத்‌ தவிர்த்தாய்‌. ஈல்ல நெஞ்சைத்‌ தர்த வளவன்‌ நிக்கே, 
http://acharya.org 


ஏழாந்‌ திருவாய்மொழி - கேசவன்தமர்‌ - பத்தாம்பாட்டு - இருடீகேசனெம்‌ 91 


பொல்லாத நெஞ்சைக்‌ கொடுப்பதுஞ்‌ செய்தாய்‌. [உனக்கு இத்யாதி] பண்ணின உபகாரத்‌ 
தின்‌ கனத்தாலே ப்ரச்யுபகாம்‌ பண்ணியல்லது தரிக்கமாட்டுசிறி£லன்‌. அசல்‌ விரகு 
காண்டுறிலேன்‌. கான்‌ ஒரு உபகாரங்‌ கொள்ளாதொழிதல்‌, நீ குறைவாளனாதல்‌ செய்யப்‌ 
பெற்றி 3லன்‌, பு ஷ்கனனாயிருக்றெ உனக்கு சான்‌ எத்தைச்செய்வேன்‌ ? ஸ்‌ ௮ (இ 
ஒன்பதாம்பாட்டுஆடியாடியிற்பிறக்த வ்யஸ௩மெல்லாம்‌ கான்‌ மறந்து மிகவும்‌ ப்ரீத 

னம்படி பண்ணி, இர்த்ரியங்களைத்‌ தானிட்ட வழக்காக்கொ னென்கிறார்‌. பக்திபூர்வகமாக 
உன்னை அ௮.நுபவியா நிற்கச்செய்தே, ப்ரதிபந்தகங்களும்‌ நீங்‌ நிரதிசய ஹர்ஷமும்‌ பிறக்கும்‌ 
படி. உன்னை என்னுள்ளே வைத்தாயென்று ப்ரீதராரராகவுமாம்‌. 

சிரீஇதரன்சேய்ய தாமரைக்கண்ணன்‌ என்றேன்றிராப்பகல்வாய்‌ 

வேரீஇ 4% அலமர்ந்துகண்கள்நீர்மல்கி வேவ்வயிர்த்தயிர்த்து * 

மரீஇ.பதீவினைமாள இன்பம்வளரவைகல்வைகல்‌ 

இரீஇ * உன்னையென்னுள்வைத்தனை என்னிருடீகேசனே ! 9 


[சி7இதான்‌] பெரிய பிராட்டியாரைத்‌ திருமார்விலே யுடையவன்‌. [செய்யமா தரைக்‌ 
கண்ணன்‌] நீர்பாய்க்த பயிர்‌ செவ்வி பெற்றிருக்குமாபோலே, அவள்‌ திருமார்விலே யிருக்கை 
யாலே குளிர்க்த கண்ணழகை யுடையவன்‌. * வக்ஷ்ஸ்ஸ்‌ தலேந ச்ரிய முத்வஹம்‌ விபு: விஸ்‌ 
தாரிபத்மோத்பல பத்ரலோச௩$ * என்றெபடியே, [என்றென்று] இப்படி மாறாதே 
சொல்லி. [இராப்பகல்‌ இத்யாதி] ( இவர்‌ பக்‌திபரவசராகையாலே இவருடைய தேஹ 
யாத்ரை யிருக்‌ கும்படி '' என்று முன்புள்ள முதலிகள்‌ கிர்வஹிக்கும்படி, அன்றிக்கே, பட்டர்‌ 
“ மரீஇயதிவினைமாள என்கிற விடத்தளவும்‌ - ஆடியாடியில்‌ இவர்க்கு ஓடின தசையாய்‌, 
இன்பம்வளர என்ற இது - அந்தாமத்தன்பு தொடக்கி, கேசவன்‌ தமரள்வும்‌ வர வுண்டான 
ப்‌£தியைச்‌ சொல்லுறெது '' என்று, ( இராப்பகல்‌ வாய்வெஇ ' என்றது - (( இவளிசாப்‌ 
பகல்‌ வாய்வெரீஇ ”' என்றத்சை.. * அலமந்து ' என்றெது - “£ எங்கும்‌ நாடிகாடி ”' என்றத்தை, 
 கண்கள்றீர்மல்‌க ' என்றெ.து-6 தனகுவளையொண்‌ கண்ணமீர்கொண்டாள்‌ ?' என்றத்தை. 
 வெவ்வுயிர்த்துயிர்த்து ' என்றது - 6 உள்ளம்மலங்கவெவவுயிர்க்கும்‌ ?' என்றத்தை. [மரீ 
இ.பதிவினைமாள] ஆயிரமாண்டு முதலையின்‌ கையிலே ஆனை இடர்பட்டாற்போலே, ஆடியாடியி 
லாற்றுமை. இவர்க்கு இப்படி பொருக்தின விச்லேஷவ்யஸரம்‌ ஆறும்படியாக. [இன்பம்‌ 
வளர] அக்தாமத்தன்பு தொடங்ப்‌ பிறந்த ப்ரீதி. [வைகல்வைகல்‌] கழிகற காலந்தோறும்‌. 
[உன்னை யென்னுள்‌ இரீஇ வைத்தனை] உன்னை என்னுள்ளே யிருத்திவைத்தனை. [என்‌ இருடீ 
கேசனே] எனக்குப்‌ பரிகரமாப்‌ விரோதித்த இர்த்ரியங்களும்‌ உன்பக்கலிலே படையற்றன. 
பரமசேஷியைக்‌ கண்டார்‌ த்வாரசேஷிகளளவில்‌ நில்லார்களிறே, பத ன்‌ (9) 


பத்தாம்பாட்டு-ஈமக்கு மிகவும்‌ உபகாரகனானவனை நீ ஒருகாலும்‌ விடாதேடடொ 
யென்று திருவுள்ளத்தைக்குறித்‌ த அருளிச்செய்கரு ரிப்பாட்டில்‌. 
இரு'&கேசனேம்பிரான்‌ இலங்கையரக்கர்குலம்‌ * 
முருடூதீர்த்தபிரானேம்மான்‌ அடீரர்பேம்மானேன்‌ றேன்று % 
தேருடியாகில்கேஞ்சேவணங்கு திண்ணமறியறிந்து % 
மருடியேலும்விடேல்கண்டாய்‌ நம்பிபற்பநாபனையே. 10 


[ இருடீகேசனெம்பிரான்‌ | தன்னையறிகைக்குப்‌ பரிகரமாகத்‌ தந்த இர்த்ரியங்களைக்‌ 
கொண்டு சப்தாதிவிஷபங்களை விரும்பி நான்‌ அரர்த்தப்படாமே, தன்னையே யறிகைக்குப்‌ 
பரிகரமாம்படி பண்ணி யுபகரித்த மஹோபகாரகன்‌. [இலங்கைஇத்யாதி] இவருடைய 
இக்த்ரியவச்பதையைக்‌ தவிர்த்தபடி, லங்கையில்‌ ராசூஸஜா தியில்‌ விபீஷணாதிகளை வைத்து, 
முருடரான சாவணாஇகளை நிரஹிச்தாற்போலேயாயிற்று, [எம்மான்‌ அமரர்பெம்மான்‌ 
இர்த்ரியங்களினுடைய இதர விஷய ப்ராவண்யத்தைத்‌ தவிர்த்த மாத்ரமன்‌ றிக்கே, நித்யஸூ 
களுக்குத்‌ தன்னை mo கொடுக்குமாபோலே எனக்குத்‌ தன்னை ௮ அபவிக்கத்‌ தந்தவன்‌. 
இப்படி சொல்லாநின்‌அகொண்டு [தெருடியாகில்‌] தெருளுதியாகில்‌, ஜ்ஞாரப்ரஸரத்வார 

வி Bat http://acharya.org 


58 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு இரண்டாம்‌ பத்து 


மால்‌. [செஞ்சே வணங்கு] ஜ்ஞாநேர்த்ரியங்களுக்கும்‌ அறிவுக்கும்‌ வாய்த்தலையான ஏற்றம்‌ 
உனக்குண்டாகில்‌ உபகாரகனானவன்‌ திருவடிகளிலே விழப்பார்‌, [திண்ணமறி] இத்தை 
(6 ஓலக்கவார்த்தை '' என்றிராதே த்ருடமாகப்‌ புத்திபண்ணு. [அறிந்த] அறிகைதானே 
போரும்‌ ப்ரயோஜகம்‌, அதுக்குமேலே [மருடியேலும்‌ விடேல்கண்டாய்‌] உனக்கு ஒருபிச்‌ 
சுண்டிறே அவன்‌ வைலக்ஷண்யத்தைப்‌ பாசாவருவது - “(நாம்‌ இவ்விஷயத்தை .தாஷிக்கை 
யாவதென்‌ ?? என்று அயோக்யத  அஸந்தாநத்தாலே ௮கலப்பார்ப்பதொன்றுண்டு ; அத்தைத்‌ 
தவிரப்பார்டொய்‌. [ஈம்பிபற்பசாபனையே] கெடுவாய்‌, இவ்விஷயத்தை விட்டுப்‌ புறம்பேபோய்‌ 
மண்ணை முக்கவோ? அவன்‌ குணபூர்த்தியிரு்கபடி கண்டாயே, வடிவழகு இருந்தபடி. 
கண்டாயே, முன்பு நமக்கு உபகரித்தபடி கண்டாயே. ப்‌ ந ட ல (10) 


பதினோம்பாட்ூ--அத்யந்தவிலக்ஷணனாயிருந்துவைத்து, அத்யந்த ஸுலபனாய்‌ 
என்னை அடிமைகொண்டவன்‌ என்னையல்லது ௮றியானானா னென்‌ றார்‌. 
பற்பநாபனுயர்வறவுயரும்‌ பேருந்திறலோன்‌ % 
எற்பரனேன்னையாக்கிக்கோண்டூ எனக்கேதன்னைத்தந்த 
கற்பகம்‌ * என்னமுதம்கார்முகில்போலும்‌ வேங்கடகல்‌ 
வேற்பன்‌ % விசும்போர்பிரான்‌ எந்தைதாமோ தரனே, 11 
[பற்பகாபன்‌] ஸகலஜக.துத்பத்திகாரணமான திருகாபிகமலத்தையுடையவன்‌, [உயர்‌ 
வற இத்யாதி] பேசப்புக்கால்‌ பரிச்சேதித்தப்பேசவொண்ணாதபடியான செளர்யவீர்யா தி 
குணப்ரதையையுடையவன்‌. திறல்‌ . பசாபிபவகஸாமர்த்த்யம்‌. அல்லாத குணங்களுக்கும்‌ 
உபலக்ஷணம்‌ இத, சாரணத்வப்ரயுக்கமான மேன்மை அது; பசாபிபவஈஸாமர்த்த்யர்‌ 
தொடக்கமான குணங்கள்‌ அவை, இப்படி யிருக்கெவன்‌ [எற்பரன்‌ ] மதேகசத்தன்‌. [என்னை 
இத்யாதி] ஒளதார்யத்தில்‌ ப்ரஹித்தமாயிருப்பது கல்பகமிறே, அதில்‌ வ்யாவ்ருத்திசோல்லு 
இறது, [என்னையாக்க்கொண்டு] அர்த்திகளை யுண்டாக்ிக்‌ கொடிக்கும்‌ தில்லையிறே ௮ அக்கு. 
தன, ஒருவனுக்கே குறைவறக்‌ கொடுக்குமதில்லையிறே அதுக்கு. [தன்னைத்தர்க] 
ல ப்ரயேரஜரங்களைக்‌ கொடுக்குமதல்லது தன்னைக்கொடுக்கும தில்லையிறே அதுக்கு, [என 
அமுதம்‌] தான்‌ போக்யமாயிருக்குமதில்லையிறே அதுக்கு. எனக்கு நிரதிசயபோக்யமான 
வன்‌. [கார்முகல்போலும்‌ வேங்கட ஈல்வெற்பன்‌ ] இக்த ஒளதார்யத்தக்கு அடி திருமலையின்‌ 
ஸம்பந்தம்‌; ஸஹ்பம்‌ பற்றின ஒளதார்யமி2ற, கொடுத்தத்தை நினையாதே கொடுக்கும்‌ மேகம்‌ 
போன்ற ஸ்வபாவத்தையுடைய திருமலையைத்‌ தனக்கு வாஸஸ்த்தாஈமாக வுடையவன்‌ , 
[விசும்போர்பிரான்‌ இத்யாதி] நித்யஸூரிகளுக்கு நிர்வா ஹகனாயிருர்‌தவைத்‌ அ, ஆச்ரிதரான 
இடையருக்கும்‌ இடைச்சீகளுக்கும்‌ கட்டவும்‌ அடிக்கவுமாம்படி வந்து அவதரித்து, அச்‌ 
செயலாலே என்னை அடிமைகொண்டவன்‌. ல்‌ க க ட (11) 
பன்னிரண்டாம்பாட்டு--6 எற்பரன்‌ ?' என்றபடியே என்னளவில்‌ அவன்‌ செய்தாத்‌ 
போலே செய்வார்க்கு அவனைக்காணலாமல்ல த; 4 ஸ்வயத்நத்தாலே அறிவோம்‌ ' என்பார்க்கு 
அறியப்போகா தெனகிறார்‌. 
தாமோதாரனைத்‌ தனிமு தல்வனை ஞாலமூண்டவனை * 
ஆமோதரமறிய ஒருவர்க்கேன்றேதோழுமவர்கள்‌ * 
தாமோதரனுருவாகிய சிவற்குந்திசைமுகற்கும்‌ * ட்‌ 
ஆமோதரமறிய எம்மானையேன்னாழிவண்ணனையே. 12 
தாமோதரனைத்‌ தனிமுதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கென்றா 
யிற்று ப்ரஹ்மாதிகள்‌ சொல்லுவது. [தாமோதரனை] அவன்‌ ஆச்ரித பரதர்த்ரனாய்‌ நிற்கிற 
நிலையை அறியப்போமோ ? [தனிமுதல்வனை] * ஸதேவ ஸேளம்யேதமக்ர ஆஸீத்‌ * ஏன்றெ 
படியே த்ரிவிதகாரணமும்‌ தானேயாயிருக்கிற இருப்பை அறியப்போமோ ? [ஞாலமுண்ட 
வனை] உண்டாக்‌இவிடுகையன்‌ றிக்கே, ஆபத்ஸகனாய்றிற்கும்‌ நிலையை அறியப்போமோ ? ஆமோ 
தரமறிய ஒருவர்க்கு? என்னாறிற்பர்கள்‌. தரங்கள்‌ எல்லாம்‌ அறிக்தார்களாக நினைத்து, 
ஆமோதரமறிய ஒருவர்க்கு என்றே தொழுமவராய்‌, தாமோதரனுருவாகய ஸர்வேச்வரனுக்கு 
்‌ p 


//acharya.org 


ஏழாந்‌ திருவாய்மொழி - கேசவன்தமர்‌ - பதின்மூன்றாம்பாட்டு - வண்ணமாமணி 59 


சரீரவத்‌ விதேயரான சிவற்கும்‌ திசைமுகற்கும்‌ தரமறிய ஆமோ? அல்லாதாரிற்காட்டில்‌ 
தாங்கள்‌ அறிந்தார்களாக அபிமாநித்‌ இருக்கெறெவர்களாலே தான றியப்போமோ ? அரைத்தா 
னென்னில்‌, [எம்மானை என்னாழிவண்ணனை] குள ப்படி யிலே கடலைமடுத்தா த்போலே, தான்‌ 
குணார்ணவமா யிருக்கெ இருப்பை எனக்கு அறிவித்தவனை. இப்படி அவன்தானே காட்ட, 
கான்‌ கண்டாற்போலே காண்டார்க்குக்‌. காணலாமித்‌ தனையல்லஅ, ஸ்வயத்ஈத்தாற்‌ காண்பார்க்ளு 
அறியப்போமோ ? எம்மானை யென்னாழிவண்ணனை தாமோதரனைத்‌ தனிமுதல்வனை ஞால 
முண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்களாய்‌, தாமோதர அருவா இய 
சிவற்கும்‌ திசைமுகற்கும்‌ தரமறியவாமோ ? என்று அம்வயம்‌. ம 2௬ க 01 
நிகமத்தில்‌ - இத்திருவாய்மொழி கற்றவர்களை, இத்திருவாய்மொழிதானே எம்பெரு 
மான்‌ திருவடிகளைச்‌ சேர்த்‌ துவிடு மென்‌ ஜர்‌, 
வண்ணமாமணிச்சோதியை அமரர்‌ தலைமகனை * 
கண்ணனைநேடூமாலைத்‌ தேன்குருகூர்ச்சடகோபன்‌ * 
பண்ணியதமிழ்மாலையாயிரத்துள்‌ இவைபன்னிரண்டும்‌ * 
பண்ணிற்பன்‌ னிருநாமப்பாட்டு அண்ணல்தாளணைவிக்குமே. 13 
[ வண்ணம்‌] அழக நிறத்தை யுடைத்தாய்ப்‌ பெருவிலையனான ரத்ஈம்போலேயிருக்கற 
விக்ரஹத்தையுடையவனை. [வண்ணமாமணிச்சோதியை] வண்ணம்‌ - நிறம்‌, [மாமணி] மா- 
கறுப்பு. கறுத்தமணிபோலே, நீலரத்நம்போன்‌ றவடிவில்‌ தேஜஸ்ஸையுடையவீ னென்று 
மாம்‌. இவ்வழகைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ போக்தாக்களைச்‌ சொல்லுகிறது. [அமரர்தலை 
மகனை] ஒருகாடாக ௮.அபவியாநின்‌ ௫௮ம்‌ தன்னழசைப்‌ பரிச்சேதிக்கவொண்ணாகிருக்கற 
வனை. [கண்ணனை] அவர்களே ௮அபவித்‌துப்போகாமே, இக்குள்ளாரும்‌ ௮ அபவிக்கும்படி 
க்ருஷ்ணனாய்வர்து அவதரித்தவனை. [கெடூமாலை] ஒருவனை விஷயீகரித்தால்‌ அவனளவில்‌ 
தலைக்கட்டாத வ்பாமோஹத்தையுடையவனை [தென்‌ குருகூர்ச்சடகோபன்பண்ணிய] வேதம்‌ 
போலே பிறப்பிலியன்று. * அபேளருஷேயம்‌ * என்னுமதிலும்‌ வீ.ழுண்டாயிருக்கறதாயிற்று 
வக்த்ருவிசேஷத்தாலே, இவை பண்ணிலையாயிற்று நடந்தது. [பன்னிருகாமப்பாட்டு] 
வைஷ்ணவத்வசிஹ்கமான இருகாமங்களைவைத்துப்‌ பாடினவை, இவை செய்வதென்‌ ? என்‌ 
னில்‌, [அண்ணல்‌ தாளனைவிக்கும்‌] ஸர்வேச்வரன்‌ இருவடிகளோடே சேர்த்துவிடும்‌. இத்‌ 
இருவாய்மொழி யோட்டை ஸம்பர்தர்தானே கேசவன்‌ தமராக்கிவிடும்‌, 
முதற்பாட்டில்‌ தம்மோடு ஸம்பர்‌திஸம்பர்‌ திகளுமெல்லாரும்‌ தம்மைப்போலே விஷயீ' 
க்ருதரானார்க ளென்றார்‌ ; இரண்டாம்பாட்டில்‌ ௮.துக்கு அடி காராயணனாகையாலே என்றும்‌, 
அந்காராயண சப்தார்த்தத்தையும்‌ அருளிச்செய்தார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ இப்படி. விஷயீகரிக்‌ 
கைக்கு ஹேது சொன்னார்‌; நாலாம்பாட்டில்‌ ஸர்வகாலமும்‌' தன்னையே அஅுபவிக்கும்படி 
பண்ணினா னென்றார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ இப்படி தம்மை யதுபவிப்பித்ததனா/லே அவன்‌ 
வடிவில்புகரைச்‌ சொன்னார்‌; ஆரறாம்பாட்டில்‌ இப்படி என்னை விஷயீகரிக்கைக்‌ கடி. நிர்ஹேதுக 
க்ருபையென்றார்‌ ; ஏழாம்பாட்டில்‌ தன்னையே ஸர்வகாலமும்‌ ௮ .அபவிக்கும்படியான நெஞ்சைத்‌ 
தர்தா னென்றார்‌; எட்டாம்பாட்டில்‌ தந்தவளவன்றிக்கே விரோதியான நெஞ்சையும்‌ 
போக்கினா னென்றார்‌ ; ஒன்பதாம்பாட்டில்‌ தன்னுடைய கல்யாண குணங்களையே நான்‌ அறு 
பவிக்கும்படி என்‌ ஹ்ருதயத்திலே புகுந்தா னென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ அ அபவவிரோ தியான 
இர்த்ரியங்களையும்‌ தன்‌ வழியாக்கக்கொண்டா னென்றார்‌ ; பதினோரம்பாட்டில்‌ ஏவம்பூதனான 
வன்‌ என்னையல்லது அறியானானா னென்றார்‌ ; பன்னிரண்டாம்பாட்டில்‌ என்னைப்போலே 
காண்டார்க்குச்‌ காணலாமதொழிய ஸ்வயத்நத்தால்‌ அறியப்போகா தென்றார்‌ ; : நிகமத்தில்‌ 
பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. பல்‌ 6 ங்க (13) 
கேசவனாலேந்தமர்கள்‌ கீழ்மேலெழ்பிறப்பும்‌ * 
திருவாய்மொழி | தேசடைந்தாரென்‌ றுசிறந்துரைத்த * வீசுபுகழ்‌ 
நூற்றந்தாதி, மாறன்‌ மலரடியேமன்னாயிர்க்கேல்லாமுய்கைக்கு * 
ஆறேன்‌ று நேஞ்சே.பணை. ; 
ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌, 


60 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 
எட்டாந்திருவாய்மொழி--அணைவதரவணை : ப்ரவேசம்‌ 


ஸர்வேச்வரன்‌ தம்பக்கல்‌ பண்ணின வ்யாமோஹம்‌ தம்‌ மொருவரளவிலுமன்‌ நிக்கே, 
தம்மோடு ஸம்பந்தமுடையாரளவிலும்‌ வெள்ளமிட்டபடியைச்‌ சொன்னார்‌ ழ்‌; இத்திருவாய்‌ 
மொழியில்‌ - : ஈம்மோட்டை ஸம்பர்தமே ஹேதுவாக அவன்‌ இப்படி விஷயிகரிப்பானான 
பின்பு ஸம்ஸாரிகளுக்கும்‌ ஈம்மோட்டை ஒரு ஸம்பர்தத்தை உண்டாக்கி அவன்‌ க்ருபைக்கு 
விஷயமாக்குவோம்‌ '' என்று, அவர்களுக்கு மோக்ஷப்ரதத்வத்கை ௮ ளிச்செய்கிருர்‌. இத்‌ 
இருவாய்மொழி தன்னை - “ஈச்வரத்வன்‌ சொல்லுதிறது' என்று நிர்வஹிப்பாரு முண்டு ; 
* மோக்ஷப்ரதத்வஞ்‌ சொல்லுறெது' என்று பட்டர்‌ அருளிச்செய்யும்படி. இவைதான்‌ 
ஒன்றையொன்று விட்டிராது, ஈச்வரனாயிற்‌று மோக்ஷப்‌ரதனாமவன்‌ ; மோக்ஷப்ரதனாம்போது 
ஈச்வரனாகவேணும்‌, இது தன்னிற்‌ செய்ததாகிறெது என்‌? என்னில்‌ ; ஆழ்வார்க்கு முதல்‌ 
தன்னிலை ஸர்வேச்வரன்‌ அத்வேஷச்தைப்‌ பிறப்பித்த ஆபிமுக்யத்தைப்‌ பிறப்பித்த, ருசியை 
யுண்டாக்‌கி, இவர்விடிலும்‌ தான்‌ விடாதே விரும்பி, இதுதான்‌ இவர்தம்மள விலன்‌ நிக்கே 
தம்மோடு ஸம்பந்தமுடையாரளவும்‌ இப்படியே பெருகக்‌ கரைபுரளுகிறபடியை அஅஸர்‌ 
்‌ இத்து, 4 ஸர்வேச்வரன்‌ ஸ்வபாவம்‌ இதுவானபின்‌பு) நாம்‌ பெற்றபேறு எல்லாரும்‌ பெறும்படி 
பண்ணுவோம்‌ '' என்று, ஸம்ஸாரிகளை யடையப்பார்த்து, அவர்களுக்கு, * மோக்ஷப்ரதன்‌ " 
என்னுமிடத்தை அருளிச்செய்றொர்‌. இவர்‌, தாம்பெற்றதாய்ப்‌ பிறர்க்கு உபதேசிக்கெற பேறு 
தான்‌ ; பிராட்டி, திருவடி, திருவரந்தாழ்வானைப்‌ பரிகாமாகவுடைத்தாய்‌, எத்தனையேனும்‌ ' 
அளவுடையார்க்கும்‌ ஸ்வயத்கத்தாலே ப்ராபிக்க அரிதாய்‌, ௮வனாலே பெறப்‌ பார்ப்பார்க்கு 
வருத்தம்‌ அறப்பெதலாய்‌, ஸம்ஸாரத்தில்‌ போகங்கள்போலே அஸ்த்திரமாயிருக்கை 
யன்றிக்கே நித்யமாய்‌, அவிசதமாயிருக்க யன்‌ நிக்கே, அத்யந்தம்‌ ஸ்புடமாய்‌, த$சமிச்ரமா 
யிருக்கையன்‌ றிக்கே ஸுகைகதாஈமாய்‌, மங்களமாய்‌, ந அபரிச்சிர்சம।ய்‌, இப்படி 
யிருக்றெ முக்தப்ராப்ய போகத்சைத்‌ தமக்கும்‌ சம்பரிகரத்துக்கும்‌ அவன்‌ கொடுப்பாகைப்‌ 
பாரிக்கெற படியைக்‌ கண்டு, (4 ஸம்ஸாரிகளையும்‌ ஈத்றா௪போ கெளாம்படி பண்ணவேணும்‌ '' 
என்று பார்த்து அவர்களைக்குறித்து ஹிதம்‌ அருளிச்செய்ய, ௮௮ கேட்டபின்பும்‌ அவர்கள்‌ 
பழைய நிலையில்நின்றும்‌ குலையாதே, மால்யவான்‌ தொடக்கமானார்‌ ராவணனுக்குச்‌ சொன்ன 
ஹிதம்போலே - அவர்கள்‌ இத்தை அரநாதரித்திறுக்க, * நாம்‌ ஈம்முடைய அஅபவத்தைவிட்டு 
இவர்களோடே அவக்குண்றெ இதுக்கு ப்ரயோ ஜரமென்‌ ?' என்று, வழி பறிக்கும்‌ நிலத்தில்‌ 
தம்கைப்பொருள்கொண்டு தப்பினார்‌ ஹ்ருஷ்டராமாபோலே, *காம்‌ முந்துறமுன்னம்‌ இவர்‌ 
களைப்போலே யாகாதொழியப்‌ பெற்றோமிறே ' என்று ஸ்வலாபத்தை ௮.அஸக்த்‌ இத்து இனிய 
ராகிரறார்‌. 


முதற்பாட்டெமுக்தப்ராப்பபோகத்தைச்சொல்லுறெஅ. முதற்பாட்டுத்கான்‌ இத்‌ 
இருவாய்மொழிக்கு ஸங்க்ரஹமாய்‌, மேலுள்ளபாட்டுக்களிலே ஒரு பதத்தைப்பற்றிப்‌ போரு 
மவையும்‌; அது தன்னைப்பற்றி யெழுமவையுமா யிருக்கிறது. 
அணைவ தரவணைமேல்‌ பூம்பாவையாகம்‌ 
புணர்வது * இருவரவர்முதலுக்‌ தானே % 
இணைவனாமேப்பேர்ருட்கும்‌ வீடுமுதலாம்‌ * 
புணைவன்‌ பிறவிக்கடல்நீந்துவார்க்கே, 1 


[ அணைவது அரவணைமேல்‌ ] முக்தப்சாப்பபோகர்தான்‌ இருக்‌றெபடி. பர்யங்கவித்யை 
யிற்‌ சொல்லுறெபடியே, ஸர்வேச்வானும்‌ பீராட்டிமாருங்‌ கூடத்‌ இருவாந்தாழ்வானாகிற 
படுக்கையிலே யிருக்றெ இருப்பிலே, இச்சேதறன்‌ முக்தனாய்ச்சென்று கட்டினால்‌ * அஹம்‌ 
ப்ரஹ்மாஸ்மி * கான்‌ ராஜபுத்ரன்‌, ப்ரஹ்மப்ரகாரபூதன்‌ என்னக்கடவன்‌ ; (ஆலை இங்ஙனே 
போராய்‌ ' என்றால்‌, அவன்‌ அங்கோரம்பெற்று, மாதாபிதாக்களிருக்த படுக்கையிலை ப்ரஜை 
சென்று ஏறுமாபோலே * தமேவம்‌ வித்‌ பாதேநாத்த்யாரோஹதி * என்று ஏறக்கடவனாகச்‌ 
சொல்லுற அப்பேற்றைச்‌ சொல்லுறது. [௮ணைவது ] தாபத்சயங்களாலே கொத்த 

http://acharya.org 


எட்டாந்‌ திருவாய்மொழி - அணைவதரவணை  - 01 


ஸம்ஸாரிசேதரன்‌, * ஏஷ ப்ரஹ்ம ப்ரவிஷ்டோஸ்மி * என்றெபடியே - அப்பெரியமடுவிலே 
விழுந்து தன்தாபமெல்லாம்‌ ஆனுமாபோலேயாயிற் ற, முதலிலே இவை யில்லாதவன்‌ இருவரந்‌ 
தாழ்வான்மேலே யணைர்‌ ௮, இவை உண்டாய்க்கழிக்தாரைப்போலே: யிருக்கும்படி, விடாயர்‌ 
ம$விலே விழுமாபோலே யாயிற்று அணேவது. [அரவணைமேல்‌] சாற்றம்‌, குளிர்த்தி 
6 மென்மைகளை ஸ்வபாவமாகவுடைய இருவகக்தாழ்வானோடே யணேவது ; “ புல்குமணையாம்‌ * 
என்னக்கடவஇி3ற அவனை, சேஷபூதன்‌ அடிமை செய்தல்லது தரியாதாப்போலே, சேஷியும்‌ 
சேஷபூதனோடே அணேந்தல்லது தரியாதானா யிருக்கிறபடி.. [பூம்பாவையாகம்புணர்வ அ] 
போக்யதைகவேவையாய்‌ நிருபா இக ஸ்த்ரீத்வத்தையுடைய பெரிய பிராட்டியாசோடே கலந்து 
வர்த்திப்பது. [ஆகம்புணர்வது] ஆத்ம குணங்கள்‌ குமரிரு்துபோமித்தனை,  அணேைவது; 
புணர்வது' என்கறெதிறே மூவர்க்கும்‌ போகம்‌ ஓத்திருக்கையாலே. * ரம்யமாவஸ்தம்‌ 
க்ருத்வா * அறுபதினாயிரமாண்டு மலடுநின்ற சக்ரவர்த்தி தன்‌ ஆதரத்துக்குப்‌ போரும்படி. 
சமைத்த மாளிகைகளிலும்‌, திருவுள்ள த்துக்குப்பொருக்தி அழயெதா யிருக்தது காட்டிலே 
இளையபெருமாள்‌ சமைத்‌ ச ஆச்ரமமாயிற்று. * த்ரயோரமமாணா$ டி சாயகரான பெருமாள்‌ 
சஸமல்லவே பிராட்டியது, பிராட்டிக்குப்‌ பிறக்கும்‌ ரஸமன்றே பெருமாள.து, அப்படியே, 
அச்சேர்த்திகண்டு உகக்குமவரிறே இளையபெருமாள்‌. (வசே) (! படைவீடர்‌ காட்டிலே 
ரமித்தார்கள்‌ '' என்று தோற்றா8த, காடர்‌ காட்டிலே வர்த்தித்தாற்போலே பொரும்‌ தியிருக்த 
படி. ஆகச்‌ சொல்லிற்றாயிற்று - ஸர்வேச்வசனும்‌ பிராட்டிமாருமாகத்‌ இருவகக்தாழ்வானாகிற 
படுக்கையிலே இருக்கக்‌ கண்டு உகந்து அடிமை செய்கை முக்தப்ராப்ய போகமாகிறது. 
[இருவசவர்முசலுக்தானே ] ப்ரஹ்மருத்ரர்களுக்குக்‌ காரணபூதனாயிருக்கும்‌. * ஸ்‌ ப்ரஹ்மா 
ஸ்‌ சிவ 4% என்ற ப்ரஹித்‌தியாலே 6 இருவசவர்‌ ' என்கிறோர்‌. அவ்விபூதியைச்‌ ' சொல்லுகிற 
விடத்திலே ௫ ௮ணைவது, புணர்வது" - என்கையாலே - அது போகபூமியாய்‌ நித்யமாயிருக்கு 
மென்னுமிடீமும்‌, இங்கு 4 முதல்‌ ' என்கையாலே - இவ்விபூதியில்‌ கார்யகாரணபாவத்தால்‌ 
வந்த ஸம்பந்தமும்‌, இததான்‌ ஆவது ௮ழிவதாமென்னு மிடமும்‌ சொல்லுகிறது. இத்தால்‌ 
ப்ரஹ்மருத்ரர்கள்‌ ஸம்ஸாரபத்தர்க ளென்னுமிடமும்‌, ஈச்வானே மோக்ஷப்ரதனாக . வல்லா 
'னென்னு மிடமும்‌ சொல்லுகருர்‌. ஆக, ஆச்ரயணீயன்‌ அவனே, ப்ரஹ்ம ருத்ரர்கள்‌ ஆச்ரய 
ணீயால்ல ரென்கை ; * ஆப்ரஹ்மல்‌ தம்பபர்யந்தா ஜக தந்தர்வ்யவல்த்திதா3 ப்ராணி௩$ கர்மஜநித 
ஸம்ஸாரவ சவர்த்தி௩$ * என்னாநின்றதிறே. இப்படி ப்ரஹ்மருத்ரர்களுக்கும்‌ காரண பூசனாகை 
யாலே வந்த 3மன்மையையுடையவன்‌. [எப்பொருட்குமிணைவனாம்‌] தேவாதி ஸகல பதார்த்‌ 
தங்கள்‌ தோறும்‌ ஸஜாதியனாப்‌ வந்து அவதரிக்குமர்‌. ப்ரஹ்மருத்ரர்கள்‌ ஈ$வே வர்து அவ 
தரிப்பது உபேர்ச்ரனாவது, சக்ரவர்த்தி ்ரீவஸு*தேவர்களளவிலே அமைத்து வந்து பிறப்ப, 
மஹாவசாஹமாவது, குப்ஜாம்‌ரமாவதாகாகிற்கும்‌. இப்படி தாழவிட்டூப்‌ பிறக்கிறது எதுக்காக 
வென்னில்‌, [வீடுமுதலாம்‌] மோக்ஷப்ரதனாகைச்காச. அவதரித்த விடங்களிலே, பக்ஷிக்கு 
மோக்ஷத்தைக்‌ கொடுப்பது, பிசாசத்துக்கு மோக்ஷத்தைக்‌ கொடுப்பதாகாகிற்கும்‌. அவன்‌ வந்து 
அவதரிப்பது மோக்ஷப்‌ரகனாசைக்காகவாகில்‌ எல்லாரும்‌ பின்னை முக்தராக வேண்டாவோ ? 
என்னில்‌, [பிறவிக்கட.ல்நீந்தவார்க்கு - புணைவன்‌] 6 ஸம்ஸாரமென்றெரு பெருங்கடல்‌, 
அது எங்களாற்‌ கடக்கப்‌ போகாது, ப்ரபலனான நீயே கழித்துத்தரவேணும்‌ ”” என்ற இருப்‌ 
பார்க்கு ப்ரதிபூவாய்‌ நின்று கடத்திக்கொடுக்கும்‌. புணையாமவ னென்றபடி - ஸர்வபரஙிர்‌ 
வாஹகனாமவ னென்றபடி, * ஸம்ஸாரஸாகரம்‌ கோரமநந்தக்லேசபாஜாம்‌, த்வாமேவ சாணம்‌ 
ப்ராப்ய * என்‌ றிருப்பார்க்குக்‌ கட த்திக்கொடுக்கும்‌. (புணவனென்று-தெப்பமாமவ னென்‌ 
னவுமாம்‌.) உ விஷ்ணுபோதம்‌ 4 என்னக்கடவதிறே, ஏகதேசத்தைப்பற்றி நிற்கையன்‌ றிக்கே, 
அக்கரையும்‌ இக்கரையுமாய்‌ நிற்கும்‌ ஓடமாயிற்று, ப்‌ நர்‌ (0) 


இசண்டாம்பாட்டு..-என்‌ தனிசாயகன்‌ புணர்ப்பு என்கையாலே எம்பெருமான்‌ தான்‌ 
வேணுமோ ? அவனோறிள்ள ஸம்பச்தமே மோக்ஷப்ரத மென்கிரர்‌. ்‌ 
அவமனா க க்ஷ்பரத Wi 


ப-_16 


| 22 4 100 அதன்‌ உரச வல்‌ தல தல க 


02 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


ரீந்துந்‌ துயர்ப்பிறவியுட்பட மற்றேவ்வேவையும்‌ * 

நீந்துந்துயரில்லா வீடுமுதலாம்‌ % 

பூந்தண்புனற்போய்கை யானையிடர்கடிந்த 4 

பூந்தண்‌ துழாய்‌ என்‌ தனிநாயகன்புணர்ப்பே. 2 


[ீக்தும்‌ இத்யாதி] ம பிறவிக்கடல்நீர்துவார்க்கு '' என்ற வதினுடைய விவரணமா 
யிருக்றெது, நீந்தும்‌ துயர்ப்பிறவியுட்பட மற்றெவ்வெவையும்‌ நீந்தும்‌, அயரில்லா வீடு முதலா 
மென்று பிரித்து யோஜிக்கவுமாம்‌ ; அன்‌ றிக்கே, ஒன்றாக வீட்டுவிசேஷணமாகவுமாம்‌. [நீக்தும்‌ 
இத்யாதி] (நீந்தும்‌? என்றெ வர்த்தமாநறிர்த்தேசச்தாலே - கடக்க அரிதான த$கத்தை 
விளைப்பதான ஜநந்தொடக்கமான மற்றுமுண்டான அபக்ஷயவிகாசாஇகளையும்‌ கடத்தும்‌ ; 
[அயரில்லாவீ முதலாம்‌] த$ககந்தர ஹிதமான மோக்ஷத்துக்கும்‌ஹேதுவாம்‌. கடக்க அரி 
தான அ$கத்தையுடைத்தான ஜர்மக்தொடக்கமாக நீந்துர்‌ தயரான மற்றெவ்‌வெவையும்‌ 
இல்லாத மோக்ஷ்த்‌ அக்கு ஹேதுவா மென்னுதல்‌. இவர்‌ வீடு என்றது - ஸம்ஸாரறிவருத்தி 
மாத்ரத்தையன்‌ அ, ஸுகபாவைகலக்ஷணையான பகவத்ப்ராப்தியை, * முக்திர்மோக்ஷ£ மஹா 
நந்த: * என்னக்கடவதிறே. இப்படி. து3கத்தைப்போக்க வீடுமுதலாக எங்கேகண்டோம்‌ ? 
என்னில்‌, - [ பூர்தண்‌ இத்யாதி] பரப்புமாறப்பூத்துக்‌ குளிர்ந்த புனலையுடைத்தான பொய்‌ 
கையிலே போய்புக்கு முதலையாலே இடர்ப்பட்ட ஆனையினுடைய து$கத்தை வாஸகையோடே 
போக்னெவன்‌. 1 பூவிற்செவ்வியழியாமே திருவடிகளிலே யிடவேணும்‌ ' என்று நினைத்து 
அத பெருமையால்‌ வந்த இடரைப்‌ போக்னெ.' [பூர்தண்ழோயென்தனிகாயகன்‌ ] வைத்த 
வளையத்தோடேகாணும்‌ மடுவிலேபோய்‌ விழுர்தது. இருத்அழாயிற்‌ பரிமள ம்போலேகாணும்‌ 
அனையிடரைக்‌ கடிர்தது. ஆனையிடராவதுஃ££ ஸர்வேச்வான்‌ ஆபத்ஸகன்‌ ' என்‌ நிரருந்‌ தாம்‌ ; 
இவன்‌ இப்படி ஆபரந்றாகை உதவா தொழிவதே ; நிர்க்ருணனாயிருந்தானீ ! என்று காட்டிலுள்‌ 
ளார்‌ நினைக்நிற்‌ செய்வதென்‌ '' என்று அத்தாலேவர்க இடசாகிலுமாம்‌. [என்‌ தனிகாயகன்‌ ] 
அனையிடரைப்‌ போக்குகையன்‌ நிக்கே, தம்‌ இடரைப்‌ பரிஹரித்தாற்போலே யாயிற்று இவர்க்கு 
இருக்கிறத, [புணர்ப்பு] அவனோட்டை ஸம்பக்தம்‌. அவன்‌ திருவடிகளில்‌ ஸம்பந்தம்‌, 
து3கநிவ்ருத்‌தியையும்பண்ணி, * ஸுகபாவைகலக்ஷ்ணம்‌ * என்றெ பேற்றையும்‌ ஏரும்‌. 
தனிநாயகன்‌ புணர்ப்பு - வீடுமுதலாம்‌ என்று அர்வயம்‌. ப ல்‌ (2) 


மூன்றாம்பாட்டு_- இருவசவர்மு.தலுக்தானே '' என்ற பதத்தை விவரியாநின்‌ று 
கொண்டு, ச்ரிய3பதியான வவனுடைய அதிமாறுஷசேவ்டிதங்களை ப்ரத்யக்ஷிக்கலா மென்‌ இறார்‌. 


புணர்க்குமயனாம்‌ அழிக்குமரனாம்‌ * 

புணர்த்ததன்னுந்தியோடூ ஆகத்துமன்னி * 

புணர்த்ததிருவாகித்‌ தன்மார்வில்‌ தான்சேர்‌ * 

புணர்ப்பன்‌ பேரும்புணர்ப்பு எங்கும்புலனே . 3 


[புணர்க்கும்‌ அயனாம்‌] இவற்றை ஸ்ருஷ்டிக்கையே தொழிலாயிருக்கிற பிரஹ்மாவு 
மாம்‌, [அழிக்கும்‌ அரனாம்‌] சுதெடிபோலே இவற்றையடைய அழித்துக்கொண்டு நிற்கிற 
ருத்ரனுமாம்‌, * ததாதர்சிதபர்தாநேள ஸ்ருஷ்டிஸம்ஹாரகாரகேள * * ஸ்ருஷ்டிம்‌ தத கரிஷ்‌ 
யாமி த்வாமாவிச்ய பரஜாபதே ௯ என்கிறபடியே அவன்‌ அந்தராத்மாவாய்‌ நின்று ப்ரவர்த்திப்‌ 
பிக்க, இவற்றைச்‌.செய்கரார்கள்‌.[புணர்த்ததன்னுர்‌ தியோ டாகத்த மன்னி] புணர்க்கும்‌ அயனாம்‌ 
அழிக்கும்‌ அ௱னாம்‌. இவைதான்‌ இவர்கள்‌ செய்யவல்லராவது அவன்‌ திருமேனியைப்பற்றி 
யிருந்தபோதாயிற்று, ஸ்தரந்தயப்ரஜை;, வாயில்‌ முலைவாங்கினால்‌ தரியாதாப்போலை. இத்‌ 
தால்‌, ஸாமாரா திகரண்யத்தாலே அந்தர்யாமித்வஞ்‌ சொல்லிற்று, புணர்த்ததன்‌ னுர்தி யென்‌ 
கையாலே காரணத்வஞ்‌ சொல்லிற்று ; அகத்து மன்னியென்கையாலே - திருமேனியைப்பற்றி 
லப்தஸ்வருபசென்னுமிடஞ்‌ சொல்லிற்று, [புணர்ச்ததிருவாடத்தன்மார்வில்‌] தன்‌ திருமார்‌ 
வில்‌ நித்பஸம்ச்லிஷ்டையாயிருக்கிற பெரிய பிராட்டியாரையுடையனாய்‌, இது இப்போது ' 
சொல்லுநெதென்‌ ? என்னில்‌ ; ப்ரஹ்மாதிகளுக்கு நிர்வாஹகன்‌ என்றவோபாதி, லக்ஷ்மி 

http://acharya.org 


எட்டாந்‌ தீருவாய்மொழி - அணைவதரவணை - அஞ்சாம்பாட்டு - ஒவாத்துயர்‌ 63 


ஸம்பர்தமும்‌ ஐச்வர்யத்‌ துக்கு உடலாகையாலே. பெரியபிராட்டியாரோட்டைச்‌ சேர்த்தி, 
நீர்மைக்கும்‌ மேன்மைக்கும்‌ உடலா யிருக்குமிறே. [தான்சேர்புணர்ப்பன்‌] ஸ்ருஷ்ட்யர்த்த 
மாக ஏகார்ணவத்‌ திலே சாய்ர்தருளினவ னென்னுதல்‌, தனக்குத்தகுதியான சேஷ்டிதங்களை 
யுடையவனென்னுதல்‌. [பெரும்புணர்ப்பெங்கும்புலனை] ப்ரஹ்மாதிகள்‌ அதிகரித்த கார்‌ 
யங்களை அவர்கள்‌ வழியாலே நடத்தியும்‌, தான்‌ அதிகரித்த கார்யங்களைத்‌ தானே ஈடத்தியும்‌ 
போருகையாலே, தன்னுடைய பெரும்‌ புணர்ப்பு - அனைத்தொழில்கள்‌ எங்கும்‌ காணலா 
யிருக்கும்‌. ல ஸு இ க்‌ = (3) 


நாலாம்பாட்ட அவனுடைய ஈச்வரத்வத்‌ இல்‌ கண்ணழிவற்திருக்தத, இனி இதுக்கு 
அவ்வருஇல்லை? யென்னும்‌  ஈன்மைபெறவேணும்‌ ' என்றிருப்பார்‌ அவனைக்‌ கடுக அச்சயிக்கப்‌ 
பாருங்கோ ளென்தறார்‌, ்‌ 


புலனைந்‌ துமேயும்‌ போறியைந்துரீங்கி * 

நலமந்‌ தமில்லதோர்‌ நாடூபுகுவீர்‌ * 

'அலமந்துவீய அசுரரைச்சேற்றான்‌ * 

பலமுந்துசீரில்‌ படிமினோவாதே. 4 


[புலன்‌ இத்யாதி] புலனைர்து என்றது . விஷயங்களையாய்‌, அவற்றிலே ப்ரவணமாகக்‌ 
கடவவான பொ றியைந்‌து உண்டு - ச்ரோத்ரா இகள்‌ ; அவற்றுக்கு வச்யராகை தவிர்ந்து. சில 
பதார்த்தங்களை வறைகாற்றத்சைக்காட்டி முடிக்குமாபோலே, சப்தாதிகளிலே கூட்டி ஈசப்பிக்‌ 
கையாலே, இந்த்ரியங்களை - (பொறி? என்றது. இத்தால்‌ பரிச்சந்சவஸ்‌துக்ராஹகமான 
இந்த்ரியவச்யராகை தவிர்ந்து, [ஈலம்‌ இத்யாதி] ஈன்மைக்கு முடிவின்றிக்கே யிருக்க 
நாட்டிலே புகவேண்டியிருப்பீர்‌ ! (6 ஸ்வவிகாசங்காண்‌ மோக்ஷம்‌ "' என்கையன்‌ றிக்கே, ஆப்த 
தமரான இவர்‌ ஈன்மைக்கு முடிவில்லாததொரு தேசவிசேஷமுண்டாக அருளிச்செய்துவைத்‌ 
தாரிறே. [புகுவீர்‌] இப்பேற்றுக்கு இசைவே அதிகார மென்றார்‌. அது ஒருநாடு முண்‌ 
டாய்‌, அது பெறவேணும்‌ ' என்னும்‌ ஈசையு முண்டானாலும்‌, ப்ரபலவிரோதிகள்‌ இடக்‌ 
மாநில்‌ ப்ரயோஜரமில்லையே யென்னில்‌, - [அலமர்துவீய ௮சுரரைச்‌ செற்றான்‌] விரோதி 
போக்குகை ஈம்பணியோ ? என்‌ ர்‌, தமோ றி முடிர்துபோம்படி ௮ஸுரவர்க்கத்தை அழியச்‌ 
செய்தான்‌. அவனுடைய [பலமுக்‌ துசீரில்படி.மின்‌ ] பலம்முற்பட்டிருக்கற கல்யாண குணங்‌ 
களிலே ப்சவணராகுங்கோள்‌, * ஸபஸுமகம்‌ கர்த்துமவ்யயம்‌ * என்னும்படி - ஸ்மர்த்தவ்ய 
விஷயஸாரஸ்யத்தாலே, .ஸாதாதசையே தொடக்கி இனிதாயிருக்குமிறே. [ வாதே] 
& அபர்வணி கடல்‌திண்ட லாகாது? என்னுமாபோலே ஒரு நியதியில்லை இதுக்கு, மாறாதே 
ஆச்ரயிக்கப்‌ பாருங்கோள்‌. தமக்கு சஷஹித்தபடி.யாலே, இடைவிடாமல்‌ ௮.அபவியுக்கோ 
ளென்று ரென்‌ றுமாம்‌, 6 நானும்‌ சொன்னேன்‌ ஈமரு முரைமின்‌ ?? என்னுமாபோலே. 


அஞ்சாம்பாட்டு ழே 6 இணைவனாமெப்பொருட்கும்‌? என்றார்‌; அத்தை உப 
பா திக்கிறார்‌. . 
ஓவாத் துயர்ப்பிறவி உட்படமற்றெல்வேவையும்‌ * 
மூவாத்தனிமு தலாய்‌ மூவலகுங்காவலோன்‌ * 
மாவாகியாமையாய்‌ மீனாகிமானிடமாம்‌ * 
தேவாதிதேவபேருமான்‌ என்தீர்த்தனே. . 5 
[ஓவாத்துயர்ப்பிறவியுட்பட] ழே 4 நீர்‌ துந்துயர்ப்பிறவி?? என்றார்‌ ; இதிலே ஒருகால்‌ 
விட்டுப்பிடி.க்கும.துவு மில்லை யென்றார்‌, உச்சிவீடும்‌ விடாத தயரை விளைக்கக்கடவதான 
ஜக்மக்தொடக்கமாக மற்றுமுண்டான ஐந்துக்கும்‌ ; அவற்றையுடைக்‌ தான பதார்த்தங்களுக்‌ 
கும்‌. மூவாவென்ெ இத்தை ஒீழேகூட்டுதல்‌ ; முவாத்தனிமுதலென்று மேலேகூட்டுதல்‌. 
ப்ரவாஹரூபத்தாலே நித்யமாய்ப்போருறெ இலக்குத்‌ தனிமுதலென்‌ இதல்‌, மூசியாத அத்‌ 
விதீயகாரணமா யென்னுதல்‌, தான்‌, 6 தன்பக்கலிலே வழிபடவேணும்‌ *? என்று நினைத்து 
http://acharya.org 


BA . பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


உபகரணங்களைக்‌ கொடுத்தவிட, கொடுத்த உபகரணக்களைக்கொண்டு வழிகெட ஈடவா 
நின்றால்‌; (இப்போது இங்கனே போயிற்றதாஇல்‌, க்ரமத்திலே நம்பக்கலிலே ருசயைப்பிறப்‌ 
பித்து மீட்டக்கொள்ளுகிறோம்‌ என்று அறமதிதாரத்தைப்‌ பண்ணி உதாஹீகனாயிருக்கும்‌ ; 
இப்படி தன்னினைவைத்‌ தப்பிப்போ ச்செய்தேயும்‌, கர்ஷகனாயிருக்குமவன்‌ * ஒருகால்‌ பதர்த்த 
திறே? என்று சோம்பிக்‌ கைவாங்காதே மேலே மேலே கோலுமாபோலே, * ஒருகாலல்லா 
. வொருகாலாதிலும்‌ ' ஆகிறது? என்று ஸ்ருஷ்டியாநிற்கும்‌. 4 சோம்பாது இப்பல்லுருவை 
யெல்லாம்‌ படர்வித்த வித்தா ? என்னக்கடவஇறே. இப்படி இவன்‌ ஸ்ருஷ்டித்‌ த ரக்ஷிப்ப அ 
எவ்வளவென்னில்‌; [ஐூவுலகுங்காவலோன்‌] ஸருஷ்டிக்குக்கர்மீபவிக்கும்‌ எல்லையளவும்‌. 
எழும்‌, மேலும்‌, நடுவுமென்னுதல்‌ ; க்ருதகம்‌, அக்ருதகம்‌, க்ருதகாக்ருதக மென்னுதல்‌. 
[காவலோன்‌] சாஸ்த்ரப்சதாகாதகளாலே ரக்ஷிக்கை, இப்படி ரக்ஷிப்ப.து தஸ்மேன்மை குலை 
யாதே நின்றோ வென்னில்‌, [மாவா இத்யாதி] அகர்மவச்யனான வன்‌ கர்மவச்யசோடொக்கப்‌ 
பிறர்தாயிற்று, [மாவா] ஹயக்ரீவமூர்‌ த்தியாய்‌ அவதரித்தபடி. [ஆமையாய்மீனா8] வித்யா 
ப்ரகாசகமான அவதாரங்கள்‌, [மானிடமாம்‌] ராமக்ருஷ்ணாத்யவதாரங்கள்‌. அஅஷ்டே 
யார்த்த ப்ரகாசகமான அவதாரங்கள்‌ ; *, மர்யாதாநாஞ்ச லோகஸ்ய கர்த்தா காரயிதா சஸ$ & 
என்றும்‌, * யத்யதாசரதி ச்ரேஷ்ட்ட: * என்றும்‌ சொல்லுறெபடியே. இப்படி தாழவிட்டு 
அவதரிக்றெவன்தான்‌ ஆரென்னில்‌, - [தேவாதிதேவபெருமான்‌] மதுஷ்யகர்தம்பொறாத 
தேவர்கள்கர்தம்பொறாத நித்பஸூரிகளுக்கு அவ்வருகானவன்‌. [என்‌ தீர்த்தனே] நல்ல 
போக்யஜாதல்‌ இருக்க, நிஷித்தத்சவ்யங்களை விரும்புவாரைப்போலே, தானும்‌ தன்னுடைய 
குணங்களும்‌ இருக்க, ௪ப்தா இவிஷயங்களை விரும்பிப்போந்த என்னை, அவற்றைவிட்டுத்‌ 
தன்னையே விரும்பும்படியான சு த்தியைப்பிறப்பித்த சுத்திபையுடையவன்‌, அன்றிக்கே, நான்‌ 
இழிக்தாடும்‌ தறையென்‌ அதல்‌. 22 வ த தன (5) 


அரும்பாட்‌ட8ர்சொல்‌்,லுறெவனுக்கு இர்த உத்கர்ஷமெல்லா ம்‌ உண்டோ ? என்ன ; 
முன்பே அர்ஜுன்‌ நிரூபித்து நிர்ணயித்த அர்த்தம்‌ காம்‌ இன்று ஆராயும்படி குறைபட்டிருக்‌ 
ததோ. என்கிறார்‌. ்‌ 
தீர்த்தனுலகளந்த சேவடிமேற்பூக்தாமம்‌ * 
சேர்த்தியவையே சிவன்முடிமேல்‌ தான்கண்டு % 
பார்த்தன்தேளிந்தோழிந்த பைந்துழாயான்‌ பேருமை * 
பேர்த்துமோருவரால்‌ பேசக்கிடந்ததே. 6 
- [8ர்த்தன்‌] * பாதோதகேக ஸ்‌ சிவஸ்‌ ஸ்வசிரோத்ருதே௩ * என்னும்‌, * பாவகார்த்தம்‌ 
ஜடாமத்யே யோக்யோஸ்மீத்யவதாரணாத்‌ * என்றஞ்‌ சொல்லுநிறபடியே, தன்‌ திருவடி 
களோட்டை ஸ்பர்சத்தாலே அசுத்தரையும்‌ சுத்கராக்கவல்ல சுத்தியையுடையவன்‌, இது 
எப்போதுதான்‌ செய்ததென்னும்‌ ௮பேகைஷயிலே, [உலகளந்தசேவடி] என்று; அத்தை 
ஸ்மரிப்பிக்களார்‌.[குறைகொண்டு] தன்னுடைய ஆஇஞ்சக்யத்தை முன்னிட்டுக்கொண்டு. 
ஆ ண ப அஞ்சா ஸ்ட்‌ ௯ அருகேறின்ற தர்மதத்வம்‌ இவன்‌ நினைத்தவாறே ஜலமாய்‌ 
இவன்‌ ர்டிகையிலே: ப்ரவேரித்தது, [மறைகொண்ட மந்திரத்தால்‌ வாழ்த்தி] ஸ்ரீபுருஷ 
ஸுூக்தாதிகளைக்‌ கொண்டு ஸ்துதித்து. [கறைகொண்ட கண்டத்தான்‌ சென்னிமேலேறக்‌ 
கழுவினான்‌] ** யுக்தாயுக்த நிருபணம்‌ பண்ண அறியாதே இவனநீதியிலே கைவளராநின்றான்‌ ; 
அ. துபோகவேணும்‌ ?? என்று இவன்‌ ஜடை யிலை யேறும்படி அவன்‌ திருவடிகளை விளக்கி 
னன்‌; ஸ்ரீபாத£ர்த்தங்கொண்டு அஷ்புத்ரர்கள்‌ தலையிலே தெளிக்குமாபோலே. இவ்விடம்‌ 
தன்னில்‌ க்ருஷ்ணவ்ருத்தாக்தமாயிற்று சொல்லுகிறது, ஸ்ரீவாமராவதாரமென்‌ ? என்னில்‌ 
க்ருஷ்ணுவதாரத்துக்கும்‌ வாமகாவதாரத்துக்கும்‌, வரையாதே எல்லாசோடும்‌ பொருந்துமது 
உண்டாகையாலே சொல்லுறார்‌. [பூர்தாமம்சேர்த்தி] அர்ஜுனுக்கு ஒரு தேவதை 
பக்கலிலே ஒரு அஸ்த்ரம்‌ பெறவேண்டுவதாய்‌ அவன்‌ அனக்கு உத்யுக்கனான ஸமயத்‌ திலே, 
இவன்‌ ச்ரமத்தை யாற்றுகைக்காக புஷ்பங்களை ஈங்சாலிலேயிட்டு ஜீவி ? என்று அருளிச்‌ 


htto://acharvVa.orqg 


எட்டாந்‌ திருவாய்மொழி - 'அணைவதரவணை -ஏழாம்பாட்டு -கிடந்திருந்து 65 


செய்ய, அவனும்‌ இருவடிகளிலேயிட, அர்த தேவதை ராத்ரியிலே ஸ்வப்ஈத்திலே அர்த 
புஷ்பங்களைத்‌ தன்தலையிலே தரித்துக்கொண்டு வந்து அஸ்த்ரப்ரதாம்‌ பண்ணிற்றாகச்‌ சொல்‌ 
லக்கடவதிறே ; அத்தை அருளிச்செய்றொர்‌. பூமாலையென்னுதல்‌, ௮ழயெமாலை யென்னுதல்‌. 
[அவையே] அவற்றோடு ஸஜாதீயங்களன்றிக்கே, [சிவன்‌ முடிமேல்தான்கண்டு] பாடே 
பார்ச்வத்திலே யன்றிக்கே அவன்‌ தலைமேலே கண்டானாயிற்று | ண்வ்ள்ல்‌ ஆப்தர்‌ 
சொல்லக்‌ கேட்கையன்‌ நிக, ச்ருதிஸ்ம்ருதிகளாலாதலன்‌ றிக்கே, தானே கண்டானாயிற்று, 
ப்ரத்யபிஜ்ஞார்ஹமாம்படி ப்ரத்யகூஷித்து, [பார்த்தன்‌ இத்யாதி] அவன்‌ ஸாசதியாய்த்‌ 
தாழஙிற்கச்செய்தேயும்‌, அவனுடைய ஈச்வாத்வத்தில்‌ கலங்காதே, * ஸது பார்த்தோ மஹா 
மநா$ * என்கிறபடியே பேரளவுடைய அர்ஜாநன்‌ நிரூபித்து, நிர்ணயித்து, உ நம? புரஸ்தா தத 
ப்ருஷ்ட்டதஸ்தே * என்று ௮ அவர்த்‌ இத்த [பைர்‌ துழாயான்பெருமை] ஸர்வா இகத்வ த்யோதக 
மான திருத்துழாய்‌ மாலையையுடைய ஸர்வேச்வசனுடைய ப.ரத்வம்‌, இன்று சில அறிவுகேடர்‌, 
செல்லவிட்டு வரவிட்டு ஆராயுமளவாயிருந்ததோ ? க லி (6) 


ஏழாம்பாட்டு--ஒருவன்‌ ௮ அவர்த்தஈங்கொண்டு நிச்சயிக்கவேணுமோ ? அவனுடைய 
இஷ்டஸர்வசேஷ்டாவிஷயமாயன்றோ இஜ்ஜகத்து இருக்கது ; இதுவே போராதோ பரத்வ 
ஹேது [4 என்றோர்‌, 
கிடந்திருந்துநின்றளந்து கேழலாய்க்கீழ்ப்புக்கு 
இடர்திடும்‌ * தன்னுள்கரக்குமுமிழும்‌ 4. 
தடம்பேருந்தோளாரத்‌ தழுவும்‌ பாரென்னும்‌ 
மடந்தையை * மால்சேய்கின்றமா லார்காண்பாரே? ௫ 
[டர்து] திருப்பாத்கடலிலே கிடந்தபடியாதல்‌ ; * ப்ரதிசிச்யே * என்னும்படியாகக்‌ 
கடற்கரையிலே சாய்ந்தபடி யாதல்‌. * பாஹுமம்‌ புஜகபோகாபம்‌ * இருவாந்தாழ்வான்‌மேலே 
சாய்க்தாற்போலேயாயிற்று இருக்கையை மடித்துச்‌ சாய்ந்தா லிருக்கும்படி. * அரிஸுஇதந$ 4 
இடந்த கடையிலே லங்கை குடிவாங்கவேண்டும்படி. யிருக்கை, *.ப்ரதிசிச்யே மஹோ ததே£ 
ஒருகடலோடே ஒருகடல்‌ ஸ்பர்த்தித்துச்‌ சாய்க்தாற்போலே யிருக்கை. [இருக்து] பசம 
பதத்திலே யிருந்தபடியாதல்‌; * உடஜே ராமமாஸீஈம்‌ & என்று ருஷிகளாச்‌ரமங்களிலே 
யிருந்து. [நின்று] திருமலையிலே நின்றபடி யாதல்‌ ; சாவணவதஸமகந்தரத்திலே கையும்‌ 
வில்லுமாய்‌ லங்காத்வாரத்திலே நின்ற நிலையாதல்‌ ; வாலியைக்கொன்று நின்ற நிலையாதல்‌. 
* அவஷ்டப்ய ச திஷ்டந்தம்ததர்ச ததுகுர்ஜிதம்‌ ! ராமம்‌ ராமாநஜஞ்சைவ பர்துச்சைவாநஜம்‌ 
சுபா * என்றெபடியே, அவர்களுடைய ஸ்த்ரீகள்‌ பக்கலிலே கேட்குமித்தனையிறே இவனு 
டைய பரத்வம்‌ ; * தமஸ$ பரமோ தாதா சங்கசக்ரகதாதர? * என்னுதல்‌, % த்வமப்ரமேயச்ச , 
என்னுதல்‌ சொல்லாநிற்பர்களிறே [அளந்து] தன்னதானபூமியை மஹாபலிபோல்வார்‌ 
இறாஞ்சிக்கொள்ள, அத்தை எல்லை நடந்து மீட்டுக்கொண்டு. [.கேழலாய்க்‌$ழ்புக்கடக்‌ இடும்‌] 
நீருக்கும்‌ சேற்றுக்கும்‌ இறுயாத வராஹவேஷத்தைப்‌ பரிக்ரஹித்‌ து, ப்பளயஸலில.த்‌ அக்குள்‌ ளே 
முழுகி அண்டபித்தியிலே சேர்ந்த பூமியைப்‌ பிரித்தெடுக்கும்‌. [தன்னுள்கரக்கும்‌] ரக்ஷிக்க 
என்று ஒருபேசை யிட்டுக்கொண்டு கொம்பிலும்‌ குளம்பிலும்‌ கொள்ளாதே வயிற்றிலவைத்‌ து 
ரக்தித்தபடி, (6 மேலொருகாலம்‌ ப்ரளயம்வரும்‌ '' என்று ஏலக்கோலி ப்ரளயம்‌ வந்தாலும்‌ 
£ இங்குண்டோ ?' என்று இளைத்துக்காட்டலாம்படி முன்புத்தையதொன்‌ றும்‌ தெரியாதபடி 
வைக்கும்‌. [உமிழும்‌] 6 இவை என்பட்டன ' என்று பார்க்கைக்காகப்‌ பின்னை வெளிநாடு 
காண உமிழும்‌. [தடம்பெருக்தோளரரத்தழுவும்‌] மிகப்பணைத்த திருத்தோள்களாலே, அரும்‌ 
படியாகத்‌ தழுவும்‌, [பாரென்‌்னுமடர்தையை] ஸ்ரீபூமிப்பீராட்டியை. பூமியை ப்ரகாரமாக 
வுடையளாகையாலே தத்வாசகசப்தத்தாலே சொல்லுற௫, தன்விபூதியினுடைய ரக்ஷணம்‌ 
ஒருதலையானால்‌ அவன்‌ படும்‌ பாட்டை அஅஸர்தித்து ஹ்ருஷ்டையாய்‌ அதுக்கு அபிமாநி 
நியான ஸ்ரீபூமிப்‌ பிராட்டி அணைக்கும்‌, அத்தாலே தானும்‌ ஹ்ருஷ்டனாய்‌' ௮ணையாஙித்கும்‌. 
[மால்‌] ஸர்வாதிகனான ஸர்வேச்வரன்‌. [செய்கின்ற மால்‌] அவனேத்றுகிற பிச்சை, [ஆர்‌ 
காண்பாரே] ஒருவராலே (£ இவ்வளவு '” என்று பரிச்சேதிக்கலா யிருந்ததோ? ... (1) 
ப17 ? http://acharya.org 


66 : - “பகவத்‌ விஷயம்‌ . திருவாய்மொழி - இரண்டாம்‌ பத்து 


எட்டாம்பாட்டு.... அவனுடைய அத்புதகர்மங்களைத்‌ தனித்தனியும்‌ திரளவும்‌ பரிச்‌ 

சேதிக்கப்‌ போகாது எத்தனையேனும்‌ அளவுடையார்க்கு மென்‌ ரர்‌. 

காண்பாராரேம்மீசன்‌ கண்ணனையேன்காணுமாறு % 

ஊண்பேசில்‌ எல்லாவுலகுமோர்துற்றாந்றா * 

சேண்பாலவீடோவுயிரோ மற்றேப்போருட்கும்‌ * 

ஏண்பாலுஞ்சோரான்‌ பரந்‌ துளனாமேங்குமே. 8 

[காண்பாராரெம்மீசன்கண்ணனை ] ஸர்வேச்வானா யிருக் துவைத்து க்ருஷ்ணனாய்‌ வந்த 

வதரித்து எனக்குக்‌ கையாளானவளை, அவன்தானே காட்ட நான்கண்டாற்போலே காண்‌ 
பார்க்குக்‌ காணலாமித்தனை போக்கி, ஸ்வயத்த்தாலே சிலர்க்குக்காணப்புக்கால்‌ காணப்‌ 
போமோ? அத டக்க, காண்பார்‌ சிலருண்டாயிற்று, [என்காணுமாறு] எவ்வளவைத்தான்‌ 
காண்பது, அளவுடையார்‌ சிலர்‌ காண இழிர்தார்களென்னா, விஷயத்தைப்‌ பரிச்சேதிக்கப்‌ 
போகாதே. ஏன்தான்‌ பரிச்சேதிக்கப்‌ போகாதொழிநிற தென்னில்‌ ; - இதுவன்றோ அவனு 
டைய அபதாகம்‌ இருக்றெபடி, அவனுடைய ஊணாறெ ஒரு செயலைச்‌ சொல்லப்பார்க்கில்‌, 
ஸர்வலோகங்களும்‌ ஒரவதாசத்தக்குப்‌ போசாது, இவ்வபதாகத்தை யுடையவளை ஒருவராலே 
பரிச்சேதிக்கலா யிருக்கறதோ? அவனுடைய செயல்‌ பரிச்சேதிக்கவொண்ணாது ' என்‌ 
கைக்கு, ஸ்வரூபமோதான்‌ பரிச்சேதிக்கலா யிருக்கற தென்றார்‌. [சேண்பாலவீடோ ] 
உயர்த்தியே ஸ்வபாவமாக வுடைத்தான பரம பதமென்ன, முக்தரத்ம ஸ்வரூபமென்ன, மற்று 
முண்டான தேவாதிகளென்ன; இவற்றை யுடைத்தான | ஏண்பாலும்‌ சோரான்‌ ] எண்ணப்‌ 
பட்ட ப்ரதேசங்களென்னுதல்‌, எட்டுத்திக்கும்‌ வ்யாபித்துவிடாதே நிற்கு மென்னுதல்‌. 
[பரக்துளனாமெங்குமே] இப்படி வ்யாபிக்குமிடத்தில்‌ ஒருகுறையுண்டாம்படி யிருக்கை 
யன்றிக்கே, குறையற வ்யாபித்திருக்கும்‌. ஆனபின்பு 6 வ்யாபகவஸ்‌ துவை வ்யாப்யத்‌ திலே 
ஒன்று பரிச்சேதித்துக்காண்கை ' என்று ஒரு பொருளுண்டோ? ,,, சி (8) 


ஒன்பதாம்பாட்ட_நீர்சென்னது அஅபபர்மாயிருக்ததீ 1, 6 ஒருவஸ்தவே அநேக 
பதார்த்தங்களிலே குறைவற வ்யாபித்திருக்கும்‌ என்றால்‌ இது கூடுமோ ? என்ன ;--கெடூவி 
காள்‌, அவன்‌ ஸர்வகதத்வத்தை இசையாத இரணியன்‌ பட்டது படாதேிகோ ளென்ஜிறார்‌, 
எங்குமுளன்‌ கண்ணன்‌ என்றமகனைக்காய்ந்து * 
இங்கில்லையாலேன்‌ று இரணியன்‌ தூண்புடைப்ப * 
அங்கப்போழுதே அவன்வீயத்தோன்றிய % என்‌ 
சிங்கப்பிரான்‌பேருமை ஆராயுஞ்சீர்மைத்தே. +] 


எங்குமுளன்கண்ணன்‌ | இதவாயிற்று அவன்‌ சொன்ன தப்பு, ஸர்வேச்வரன்‌ ஸர்வ 
கதனெனறான்‌. * மயா ததமிதம்‌ ஸர்வம்‌ * * ௩ ததஸ்தி விநா யத்‌ ஸ்யாந்‌ மயா ட என்று 
அவன்தான்‌ சொன்ன வார்த்தையாயிற்று இவன்‌ தான்‌ சொல்லிற்று. என்‌ றமகனைக்காய்ர்‌ து ] 
இவ்வர்த்தத்தைச்‌ சத்ருவேசொல்லிலும்‌ கேட்டபோதே காலில விழவேண்டும்‌ வார்த்தை 
சொல்லிற்று; ப்ரமாணவிருத்தமான அர்த்தத்தைச்‌ சொல்லிலும்‌ கொண்டாட வேண்டும்படி 
யாயிற்று ஸம்பர்தம்‌ ; பருவத்தா லுக்‌ கொண்டாடவேணும்‌ ; உ [பள்ளியிலோ இவர்த] பள்ளி 
யோதும்‌ பருவத்தி லள்ளவையடையக்‌ கொண்டாட்டமா யிருக்கும்‌. அதுக்கு மேதே, [ தன்‌ 
சிறுவன்‌ ] தன்வயிற்றிற்பிறந்தவன்‌ வார்த்தை மிகவும்‌ ப்ரியமாயிருக்கும்‌. [ வாயிலோராயிர 
சாமம்‌] அதுக்குமேலே திருநாமத்தைச்‌ சொல்லிற்று, 1 மவுத்‌ “ங்க இவை 
யொன்று மில்லையாகிலும்‌ சொன்னபோதை இனிமைதான்‌ சொண்டாடவேணும்‌. [ஆங்கத 
னுக்கொன்றுமோர்‌ பொறுப்பிலனாடி ] அஸஹ்யாபசாரமிறே, [பிள்ளையைச்‌ றி] இருகாமஞ்‌ 
சொன்னதலே ஹேதுவாக “புக்ரனன்று' என்று விட்டான்‌ அவன்‌ ; இருகாமஞ்‌ சொன்ன 
வர்களோடே தமக்கு எல்லா வுறவுமுண்டாக நினைத்‌ திருக்கையா லே இவர்‌, [பிள்ளை] என்றோர்‌. 
[மகனைக்காய்க்து] வயிற்றிலே பிறந்தவனா யிருக்கச்செய்தேயும்‌ திருஈா மஞ்சொல்லப்‌ 

http://acharya.org 


எட்டாந்‌ திருவாய்மொழி - அணைவதரவணை - பதீனோராம்பாட்டு --கண்டலங்கள்‌. 67 


பொறுக்கமாட்டாமே சிறினானாயித்‌௮ு. [இக்கு இத்யாதி] எங்குழமுளனாகில்‌ நீ சொல்லுகிற 
வன்‌ இம்லெலையாயிரானே என்று தணையடத்தக்காட்டினான்‌. * [அளம்‌ திட்ட தூணையவன்‌ 
தட்ட] (முன்பே நரிம்ஹத்தை வைத்து ஈட்டதூண்‌' என்னவொண்ணாதே ; தானே தனக்குப்‌ 
பொருத்தப்பார்த்து நறுக்கெட்ட தூணாகையாலே. [அவன்தட்ட] வேறேசிலர்‌ தட்டினார்‌ 
களாதில்‌, (கையிலே யடக்கெ கொண்டுவந்து தாணி2லபாய்ச்சினார்கள்‌ ' என்னவுமாமிறே ; 
தானேயாயிற்று தட்டினானும்‌, [அக்கு அப்பொழுதே] அத்தூணிலே, அடித்தவிடத்திலே, 
அவனுடைய ப்சதிஜ்ஞாஸ்மகாலத்திலே. [அவனவீயத்தோன்‌ றிய] தன்தோ ந்றாவிலே, 
அவன்பிணமாம்படி தோற்றின. அதிர்த்துக்கொண்ட புறப்பட்டபோதை அட்டஹாலமும்‌, 
காமடிக்கொண்ட உதடும்‌, ரெற்றியல கண்ணும்‌ உச்சியது புருவமுமாய்க்கொண்டு தோற்றின 
போது பொசுக்னெ பன்றிபோலே உருகனெனாயிற்‌ று பொன்னனாகையாலே, [என்‌ சிங்கப்‌ 
பிரான்பெருமை] ஆச்ரிதவர்க்கத்துக்காக ஈரஹிம்ஹமாய்‌ உபகரித்தவனுடைய பரத்வம்‌ 
இன்று சிலரால்‌ ஆராயும்படி யிரு்ததோ ? ப்‌ ட ம ஸை (9) 


பத்தாம்பாட்டு_.6 இவர்களைவிடர்‌, நாம்‌ முக்துறழுன்னம்‌ இவர்களைப்‌ போலேயாகாதே 
அவனை அஅபவிக்கப்பெற்றோமிறே ' என்று ஸ்வலாபாஅஸந்தாநத்தாலே ஹ்ருஷ்டராிறார்‌. 


சீர்மைகோள்வீடு சுவர்க்கநரகீறா % 

ஈர்மைகோள்‌ே தவர்நடூவா மற்றேப்போருட்கும்‌ % 

வேர்முதலாய்வித்தாய்ப்‌ பரந்துதனிரின்ற * 

கார்முகில்போல்வண்ணன்‌ என்கண்ணனைநான்கண்டேனே. 10 


[சீர்மைகொள்‌ இத்யாதி] ஸர்வப்ரகாரத்தா ஓம்‌ ஈன்றான பரமபதம்‌, பரிமிதஸுகமான 
ஸ்வர்க்கம்‌, நிஷ்க்ருஷ்டது3கமேயான நரகம்‌, இவைமுடிவாக, ஈரப்பாடுடையரான தேவர்கள்‌ 
ஈடீவாக, மற்றுமுண்டான _இர்யகா திகளுக்கும்‌. [வேர்முதலாய்வித்‌ ய்‌] த்ரிவிதகாரணமும்‌ 
தானேயாய்‌, [பரர்து] * தத்ஸ்ருஷ்ட்வா ததேவாநப்ராவிசத்‌ ததநப்ரவிச்ய ஸச்ச த்யச்சாபவ த்க்‌ 
என்கிறபடியே முந்துற இவற்றையடைய உண்டாக்க, பின்னை இவற்றினுடைய வஸ்துத்வராம 
பாக்த்வங்களுக்காக அஅுப்ரவேசித்து, இப்படி ஐகதாகாசனாய்கின்‌ று, [தனிநின்ற இத்யாதி] 
இப்படி ஜகச்சரீரனாய்‌ நின்றவளவேயன்‌ நிக்கே, தன்னுடைய வ்யாவ்ருத்தி தோற்றும்படி. 
ஸ்ரீ வைகுண்டத்தி£ல வர்ஷுகவலாஹகம்போலே யிருக்றெ அழகிய திருமேனியையுடையனா 
யிருந்துவைத்து க்ருஷ்ணனாய்‌ வந்து அவதரித்து எனக்குக்‌: டர 10 எத்தகு நான்‌ முந்துற 
முன்னம்‌ கண்டஅபவிக்கப்‌ பெற்றே னென்‌ கரூர்‌, க ௨௨௬௧ (10) 


நிகமத்தில்‌ - இத்திருவாய்மொழி அப்யஹிக்கவல்லார்கள்‌ இத்திருவாய்மொ ழியிற்‌ 
சொன்ன முக்தப்ராப்யபோகத்தைப்‌ பெறுவ ரென்டறார்‌. 
கண்டலங்கள்சேய்ய கருமேனியம்மானை * 
வண்டலம்பும்சோலை வழுதிவளநாடன்‌ * 
பண்டலையிற்சோன்ன தமிழ்‌ ஆயிரத்திப்பத்‌ தும்வல்லார்‌ * 
விண்டலையில்வீற்றிருந்தாள்வர்‌ எம்மாவீடே. & 11 


[சண்டலங்கள்‌]  பூதலங்கள்‌ '' என்னுமாபோலே திருக்கண்களின்‌ பரப்பைப்பற்றச்‌ 
சொல்லுறெது. பரந்து சிவர்திருர்துள்ள இருக்கண்களையும்‌, அவற்றுக்குப்‌ பரபாகமா ம்படி 
கறுத்த திருமேனியையுமுடைய ஸர்வேச்வரனைக்‌ கவிபாடிற்று, [வண்டுஇத்யாதி] வெள்ளத்‌ 
திலே அலைவாரைப்‌ போலே தேன்வெள்ளத்திே ல வண்டுகள்‌ அலையாகின்றுள்ள சோலையை 
யுடைய திருவழுதிவளகாட்டையுடைய ஆழ்வார்‌ அருளிச்செய்தது. தலையான பண்ணிலே 
சொன்ன தமிழரயிற்று இப்ப்ரபந்தந்தரான்‌. அன்றியே, பண்ணின்மேலே சொன்ன வென்னு 
தல்‌. ஆயிரத்திலும்‌ வைத்துக்கொண்டு இப்பத்தையும்‌ அப்யஹிக்கவல்லார்கள்‌ % நாகஸ்ய 
ப்ருஷ்ட்டே * என்கிறபடியே, பரமபதத்திலை தங்கள்‌ வயாவருத்தி தோற்ற இருந்து, எவ 


http://acharya.org 


08 - பகவத்‌, வீஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


வகையாலும்‌ விலக்ஷண்மான மோக்ஷமானது தங்களுக்கு விதேயமாம்படி பெறுவர்‌. [விண்‌ 
டலை] தலையான விண்ணிலே .யென்னுதல்‌, விண்ணின்மேலே யென்னுதல்‌. அங்குளளார்‌ 
தங்களாஜ்ஞாஅவர்தக்தகம்‌ பண்ணும்படியாசப்‌ பெறுவர்‌, அத்மலாபத்தளவு மன்‌ நிக்கே, பரம 
புருஷார்த்த லகணமோக்ஷத்தை அளப்பெறுவர்‌. [வீத்திருச்‌ த] ஸாம்ஸாரிகமான ஸங்கோச 
மெல்லாம்‌ தீரும்படி வீஅபட்டிருக்து. [ஆள்வர்‌ எம்மாவீடே] (* தன்பால்‌ மனம்வைக்கத்‌ 
திருத்தி வீடுதிருத்துவான்‌ '' என்று எனக்கும்‌ என்பரிகரத்துக்கும்‌ தருவாகைச்‌ சமைந்து 
' நிற்கிற பரமபதத்தை யாளப்பெறுவர்‌. 


முதற்பாட்டில்‌ இத்திருவாய்மொழியில்‌ பரக்கச்சொல்லுற அர்த்தத்தை ஸங்க்ர 
ஹேண அருளிச்செய்யா நின்றுகொண்டு, “(ஸம்ஸாரமாநறெ இக்கடலைக்‌ கடக்கவேணும்‌ '' 
என்றிருப்பார்க்குக்‌ கடத்‌ திக்கொடுக்கு மென்றார்‌ ; இரண்டாம்பாட்டில்‌ அவன்‌ வேணுமோ ? 
அவகினாட்டை ஸம்பந்தமே கடத்துமென்றார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ - அவனுடைய அதிமாதுஷ 
சேஷ்டிதன்கள்‌ ப்‌ரத்யக்ஷிக்கலாமென்ரார்‌ ; காலாம்பாட்டில்‌ (6 அர்‌ தமில்பேரின்பத்தைப்‌ பெற 
வேணும்‌? என்நிருப்பூர்‌ அவனை ஆச்ரயியு்கோ சென்றார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ - 8ழ்‌ 
(6 இணைவனாமெப்பொருட்கும்‌'' என்றத்தை விவரித்தார்‌; ஆறாம்பாட்டில்‌ இவ்வுத்கர்ஷ 
மெல்லாம்‌ அவனுக்கு உண்டோ ? என்னராம்‌ ஆராயவேண்டாதபடி அர்ஜூன்‌ பண்டே 
தெரிச்து அறுதியிட்டா னென்றார்‌ ; எழாம்பாட்டில்‌ - ஒருவன்‌ ௮அவர்த்தசங்கொண்டு அறிய 
வேணுமோ ? அவனுக்கு இஷ்ட ஸர்வசேஷ்டாவிஷயமா யன்றோ ஜகத்‌.து இருக்கெதென்றார்‌ ; 
எட்டாம்பாட்டில்‌ வ்யாப்திதொடக்கமான அவனுடைய அபதாரங்கள்‌ ஒருவரால்‌ பரிச்சே திக்க 
முடியாதென்றார்‌ ; ஒன்பதாம்பாட்டில்‌ அவனுடைய வ்யாப்‌தியை இசையாதார்‌ ஹிரண்யன்‌ 
பட்டது படுவரென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ - ஏவம்பூதனானவனை நான்‌ கண்டு அஅபவிக்கப்‌ 
பெற்றே னென்றார்‌ ; நிகமத்தில்‌ - இது கற்றார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. 


TF, அணைந்தவர்கள்‌ தம்முடனேயாயனருட்காளாம்‌ * 
திருவாய்மொழி ( குணந்தனையே கோண்டூலகைக்கூட்ட உ இணங்கிமிக 
நூற்‌ றந்தாதி. மாசிலுபதேசம்‌ சேய்‌ மாறன்மலாடியே % 
வீசுபுகழேம்மாவீடு. 


ஆழ்வார்‌இிருவடிகளேச.ரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌இிருவடிகளேசரணம்‌. 


oe ஒன்பதாந்திருவய்மொழி-எம்மாவீடு : ப்ரவேசம்‌, 


கீழில்‌ திருவாய்மொழியிலே 6 கலமந்தமில்லதோர்‌ நாடு புகுவீர்‌ '' என்று இவர்‌ 
தாமும்‌ அருளிச்செய்த, ஸர்வேச்வரனும்‌ இவர்க்கும்‌ இவர்பரிகரத்துக்கும்‌ மோக்ஷல்கொடுப்‌ 
பானாகப்‌ பாரிக்க, அத்தைக்கண்டு ; . தேவரீர்‌ எனக்கு மோக்ஷம்‌ தக்தருளப்‌ பார்த்ததால்‌ 
இங்கனே தரப்பார்ப்பது; அதாநறெது 6 உனக்கு மோக்ஷங்கொள்‌ '' என்று எனக்காகத்‌ 
தருகையன்‌ நிக்கே, (ஈமக்காகக்கொள்‌ ' என்று தேவர்க்கே யாம்படி யாகத்‌ தரவேணுமென்ற 
தாம்‌ நினைத்திருக்தபடியை அவன்‌ இருமுன்பே ப்ராத்திக்கிறோர்‌. ஆலை இதுதான்‌ பின்னை 
இத்தனைநாள்‌ நிஷ்கர்ஷியாதொழிவா னென்‌ ? என்னில்‌ ; அவன்‌ மேன்மேலென குணறுபவத்‌ 
தைப்‌ பண்ணுவிக்கையாலே அதுக்குக்‌ காலம்போர்ததித்தளையல்லது, இது நிஷ்கர்ஷிக்க 
அவஸாம்பெற்றிலர்‌. ஆனாலும்‌ இப்போதும்‌ குண பவமேயன்றே பண்‌ ணகிறகென்னில்‌ ;:-- 
௮.து அப்படியே; அவன்‌ தம்‌ பக்கலிலே மேன்மேலெனப்பண்ணுறெ விருப்பத்தைக்கண்ட, 
6 இவனுக்கு இர்தவ்யாமோஹம்‌ முடிய அஅவர்த்திப்ப தொன்றாயிறாக்கது ; காம்‌ இவளை 
மீட்டாகிலும்‌ ஈம்முடைய ப்ராப்யத்தை நிஷ்கர்ஷிப்போம்‌ '” என்று பார்த்து, (நீ இல்கனே 
நில்‌?” என்று அவனை நிறுத்திவைத்து ப்ராப்யநிஷ்கர்ஷம்‌ பண்ணுதிறார்‌. எம்பார்‌ இத்திரு 
வாய்மொழி யருளிச்செய்யப்புக்கால்‌, இருந்தவர்களை “யார்‌ '' என்றுகேட்டுக்‌ கதவுகளையும்‌ 
அடைப்பித்து, குஹ்யமாகவாம்‌ அருளிச்செய்வது. ப்ராப்யமாடில்‌ இப்படியன் ரோ இருப்‌ 
பது இவர்‌ நிஷ்கர்ஷிக்க :வேண்டுகிறதென்‌ ? என்னில்‌ 3 ஸர்வேச்வரன்‌ இவ்வாத்மாவுக்கு 

http://acharya.org 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி - எம்மாவீடு; ப்ரவேசம்‌ 69 


சேஷியாய்‌ இவனும்‌ சேவபூதனாய்‌, அவனுடைய உபாயபாவமும்‌ நித்யமா யிருக்கச்செய்தே 
யன்றே இவனுக்கு இன்று ஸ்வீகாரம்‌ வேண்டுகிறது ; அப்படியே, அவன்‌ ஸ்வதர்த்ரனாகை 
யாலே நினைத்தபோது நினைத்தபடி கொள்வா னொருவனாகையாலே, ப்சாப்‌திஸமயத்‌ தில்‌ ௮. 
பவம்‌ இருக்கும்படியையும்‌ நிஷ்கர்ஷித்‌ துப்‌ பெறவேணுமிறே. உத்தரார்த்தத்‌ திலும்‌ இவ்வர்த்‌ 
தத்தைச்‌ சொல்லாநின்‌றதிறே. த்வயர்தன்னில்‌ நிஷ்கர்ஷிக்க வேண்டுகிறதென்‌ ? என்னில்‌ ;-- 
பூர்வார்த்தச்தாற்‌ சொன்ன ஸாதகம்‌ ஸர்வபலப்ரதமாகையாலே; ப்‌ரயோஜகார்தரபரசாய்‌ 
சரணம்புகுவார்க்கும்‌ அவற்றைக்கொடுத்து விவோனொருவனிறே ஸர்வேச்வரன்‌. இது . 
தன்னி லோடுறதென்‌ ? என்னில்‌ ;ஃ* முக்தனாப்‌ நிரதிசய ஸுகா.நபவத்தைப்‌ பண்ணவுமாம்‌, 
ஆத்மப்சாப்‌தியைப்‌ பெறவுமாம்‌ ; அத்மவிகாசமேயாகவுமாம்‌, ஈமகாஅபவம்‌ பண்ணவுமாம்‌, 
இவற்றில்‌ எனக்கு ஒரு நிர்ப்பர்தமில்லை ; உனக்காய்‌ வருமன்று இவையித்தனையும்‌ வரவுமாம்‌, 
எனக்காய்வருமன்‌ று இவையித்தனையும்‌ வேண்டா ; ஆனபின்பு, தேவருக்கு உறுப்பாமிதுவே 
எனக்கு வடிவாம்படி பண்ணியருளவேணும்‌ !' என்று ஸ்வப்ராப்யத்தை நிஷ்கர்‌ஷிக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட பரிமாற்றக்கான்‌ லோகத்தில்‌ பரிமாறுவதொன்றல்ல ; இவ்வாழ்வார்பக்கலிலே 
காணுதல்‌ ; ராமாயண புருஷர்களில்‌ ஸ்ரீபாதாழ்வான்‌, இளையபெருமாள்‌, இவர்கள்‌ பக்சலிலே 
காணுதல்‌ செய்யுமித்தனை. கைகேயி (ராஜர்‌ ?' என்ற சொல்‌ பொறுச்கமாட்டாமே திரளிலே 
வரத கூப்பிட்டானிறே. [* விலலாப ஸபரமத்யே ஈ]. ஒரு திரளாகவிருந்து என்னுடைய 
சேஷத்வத்தை ௮பஹரிப்பதே ! * தஸ்யுபிர்முஷிதேநேவ யுக்‌ தமாக்ரந்திதும்‌ ப்ருசம்‌ * என்னும்‌ 
படி. இழந்தவஸ்‌அவுக்குத்‌ தக்கபடியா யிருக்குமிறே கூப்பீடும்‌. [* ஜகர்ஹேச *] ஸர்த்யாவர்த 
நத்துக்குப்‌ பிற்பாடரை சிஷ்டகர்ஹை பண்ணுவாரைப்போலே கர்ஹித்தான்‌. * புரோஹிதம்‌ * 
அழயெதாக இக்குடிக்கு முன்னோடி ஹிதம்பார்த்தாய்‌, [* ஸபாமத்யே புரோஹிதம்‌ ஜகர்ஹே *] 
* நியமாதிக்ரமம்‌ .ரஹஸி போதயேத்‌ * என்றெ நிலையும்‌ பார்த்திலன்‌; [* ராஜ்யஞ்சாஹஞ்ச 
'ராமஸ்ய *] ஒருவனுக்கு இரண்டு வஸ்‌துசேஷமானால்‌ ஒன்றையொன்று நிர்வஹிக்குமோ ? 
அனால்‌, சாஜ்யந்தான்‌ என்னையாண்டாலோ ? [* தர்மம்‌ வக்துமிஹார்ஹஹி *] ₹ பெருமாள்‌ 
காடேறப்போனார்‌, சக்ரவர்த்‌ தி துஞ்சினான்‌ ; காரி ௮ராஜகமாய்க்‌ இடக்கவொண்ணாது ; நின்றா 
ரில்‌ ப்ரதாஈர்தலையிலே முடியை வைக்கவேணும்‌ ' என்று பார்த்தாயித்தனைபோக்கி இதுக்கு 
விஷயபூதனை என்னைப்‌ பார்த்து வார்த்தைசொல்லிற்றில்லை. [* கதம்‌ தசரதாஜ்ஜாதோ பவேத்‌ 
ராஜ்யாபஹாரக$ *] அவர்‌ போசட்டுப்போன ராஜ்யத்தை ௮பஹரித்து, அவரைப்பிரிர்த அ௩ந்‌ 
தரத்‌ திலே முடிந்தவன்‌ வயிற்றிலே பிறந்தேனாம்படி எங்கனே நான்‌ ? இளையபெருமாள்‌ :( நில்‌ ?' 
என்ன, * குருஷ்வ * என்றாரிறே.. அச்வயத்தாலே தரிக்கக்கடவ வஸ்துவை வ்பதிரேடித்து 
நித்கச்சொல்லுகையாவது அழிக்கையிறே. குரு என்னாதே, * குருஷ்வ * என்றாுரிறே - அரு 
டைய ப்ரயோஜரத்துக்கு ஆர்தா னிறாக்கிறோர்‌ ? உம்முடைய இழவுக்கு நீர்‌ பதமு.இருக்கிற 
தென்‌? * அநுசரம்‌ உ பண்ணும்‌ ப்ரகாரத்தை.விஇக்கிறுர்‌. நீர்தாம்‌ “நில்‌?': என்று அருளிச்‌ 
செய்தது, கான்‌, நிற்கச்சொல்லுகைக்கு யோக்யனாம்படி யிருக்கையிறே ; உம்முடைய 
சாயையை (நில்‌ '* என்று சொல்லிற்றிலீரே, சாயையோபாதி உம்மைப்‌ பின்‌ செல்வேனாக 
வேணும்‌, (நீரும்நிழலும்‌ வாய்த்திருப்பதொரு ப்ரதேசத்தைப்‌ பார்த்துப்‌ பர்ணசாலையைச்‌ 
சமையும்‌ '” என்ன, ( கந்தலையிலே ஸ்வார்த்ர்யத்தை வைத்தபோதே பெருமாள்‌ ஈம்மைக்‌ கை 
விட்டார்‌ ”' என்று வேறுபட்டார்‌. [% ஏவமுக்தஸ்து ராமேண *] ( இதுக்கு முன்பெல்லாம்‌ 
ஈம்குறையாலே யிழக்தோம்‌ ''. என்றிருந்தோம்‌; இவர்‌தாமே சம்ஸ்வரூப மழியக்‌ காரியம்பார்த்‌ 
தார்‌, இனி,  ஈம்ஸ்வரூபம்‌ ' என்றொன்றுண்டோ??' என்று வேறுபட்டார்‌. [*லக்ஷ்மண? *] 
பாரதந்த்ர்யத்தை நிரூபகமாகவுடையவர்‌. [, ஸம்யதாஞ்ஜலி௫ *] காம்‌ ஈம்‌ ஸ்வரூபத்தை யழித்‌ 
அக்கொண்டவன்று கோக்குகையன்றிக்கே, சேஷிதானே யழித்தவன்றும்‌ ஸ்வரூபத்தைத்‌ 
தரவற்றாயிற்று அஞ்ஜலி, ஸர்வாபிமத ஸாத௩மாயிற்று. [* ஸீதாஸமக்ஷம்‌ *] பண்ணின 
அஞ்ஜலிக்கு அர்யபரதைபாவிக்க வொண்ணாதவள்‌ ஸக்நிதியிலே, [*காகுத்ஸ்தம்‌ *] பிராட்டி 
ஸந்நிதியும்‌ மிகையாம்படியான குடியிற்‌ பிறப்பை யுடையவரை. [* இதம்‌ வசநமப்ரவீத்‌ ௬] 
6 இவ்வார்த்தையைச்‌ சொல்லுவானே '” என்று கொண்டாடுநிறான்‌ ருஷி, [+ பரவாநஸ்மி %] 
உம்முடைய அஸ்மிதைபோலல்லகாணும்‌ என்னுடைய அஸ்மிதை. இப்படிக்கொத்த பார 
ப—18 http://acharya.org ச 


10 பகவத்‌ வீஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


தந்த்ர்பத்தை யாயிற்று இவர்‌ ஆசைப்‌ படறது, (' இதுதான்‌ ஒருவர்‌ அபேச்ஷிக்கு மதுவு 
மல்ல, அபேச்ஷிப்பாரில்லாமையாலே நாம்‌ கொடூத்திப்பேர்றா மதுவுமல்ல; அவ்வழி புல்‌ 
லெழும்‌ தபோயிற்றுக்காணும்‌ '' என்று அவன்‌ அரநாதரித்திறாக்க ; புருஷன்‌ அர்த்திக்க 
வருமதிறே - புருஷார்த்தமாவது ; * இப்பேறித்தனையும்‌ கான்‌ பெற்றேனாகவேணும்‌ '' என்று 


இவர்‌ அபேக்ஷிக்க, அவனும்‌ தலைதுலுக்கப்பெற்றாராய்த்‌ தலைக்கட்டூதிறார்‌, 


முதற்பாட்டில்‌, எவ்வகையாலும்‌ விலக்ஷணமான மோக்ஷத்திலும்‌ எனக்கு அபேகைவ 
யில்லை, உன்‌ திருவடிகளை என்‌ தலையிலே வைக்கவேணு மென்‌ ஜறார்‌. 


எம்மாவீட்டூத்‌ திறமும்சேப்பம்‌ * ரின்‌ 
செம்மாபாதபற்புத்‌ தலைசேர்த்து * ஒல்லைக்‌ 
கைம்மாதுன்பம்‌ கடிந்தபிரானே ! * 
அம்மாவடியேன்‌ வேண்டூவதீ$த. 1 
௩ அழ்வீர்‌ ! மோக்ஷத்தைக்கொள்ளும்‌ '' என்றான்‌ ஈச்வரன்‌, (6 வேண்டா ?' என்றார்‌ ; 
 மாவீடுடெர்‌ - விலக்ஷணமான மோக்ஷங்கடர்‌ '' என்றான்‌, (6 அதுவும்‌ வேண்டா '' என்றார்‌, 
[4] ஏம்மாவீடூிடீர்‌-ஜச்வர்யம்‌, ஆத்மாலாபம்‌' என்‌ நிருக்கவேண்டா, பரமபுருஷார்த்த லகூண 
மோக்ஷம்‌!” என்றான்‌ ; அதுவும்‌ எனக்கு வேண்டாவென்ஜிறார்‌. எவ்வகையாலும்‌ நன்றான; 
மோக்ஷத்தடையாட்டமும்‌ [செப்பம்‌] செப்போம்‌ ; சொல்லோம்‌. நீப்சஸங்கிக்கவும்‌ கடவை 
யல்லை, கான்‌ ப்ரதிஷேதிக்கவும்‌ கடவனல்லேன்‌. [எம்மாவீட்டுத்திறமும்செப்பம்‌] ஒரு 
தமிழன்‌ * எம்மாவீட்டு விகல்பமும்‌ செவ்வியவாம்‌ '” என்றான்‌. அர்தப்பஷ்த்திலே, வீட்டு 
விகல்பமாவது - ஸாலோக்யஸாரூப்ய ஸாமீப்யஸாயுஜ்ய மென்கிறவை. செவ்வியவாகை 
யாவது-ஸாலோக்யாதிகளெல்லாம்‌ இம்மோக்ஷத்திலேயுண்டாகை, அனால்‌ உமக்கு வேண்டுவ 
தென்‌ ? என்னில்‌, [நின்செம்மாபாதபற்புத்தலைசேர்த்‌அ ] இது எனக்கு வேண்டுவது. செம்‌ 
என்று - வெப்பாய்‌; மா: வென்று - கறுப்பாய்‌ ; உன்னுடைய; அகவாய்‌ சிவந்து புறவாய்‌ 
ச்யாமமாய்‌; விகாஸம்‌, செவ்வி, குளிர்த்தி, ஈாற்றங்களுக்குத்‌ தாமரையை ஒருபோலிசொல்ல 
ல்ரம்படி யிருக்றெ இருவடி களைக்‌ கொண்டுவர்து என்‌ தலையிலே வைக்கவேணும்‌, அன்றிக்கே, 
செம்மையால்‌ நினைக்கிறது - செவ்வையாய்‌ ஆச்ரிதர்ச்கு வருந்தவேண்டாதபடியான ஆர்‌ 
ஜவத்தையுடைத்தாய்‌ ; மாவென்று-மஹத்தையாய்‌, பரமபூஜ்பமான இருவடிகளென்னவுமாம்‌. 
சேர்த்து என்றது - சேர்க்கவேணு மென்றபடி. கொக்குவாயும்‌ படுகண்ணியும்‌ போலே, உன்‌ 
இருவடிகளும்‌ என்தலையும்‌ சேரவேணும்‌. சேர்த்து என்று - ல்யப்பாகை யன்றிக்கே, விதி 
யாய்‌, சேர்த்தருளவேணு மென்கை, * யாவர்‌ ௩ சரணேளப்ராது£ பார்த்‌ திவவ்யஞ்ஜநாந்விேதள 
சிரஸா தாரயிஷ்யாமிஈமே சாக்திர்ப்பவிஷ்யதி * பிள்ளாய்‌! உன்னுள்வெதுப்பு ஆறுவது எப்‌ ' 
போது? என்றார்கள்‌ : பெருமாளும்‌ தமக்கு வகுத்தமுடி சூடி, கானும்‌ எனக்கு வருத்தமுடி. 
சூடின அன்று என்றானிறே. [நின்செம்மாபாதபற்புத்தலைசேர்த்‌ த] மயிர்‌ கழுவிப்‌ பூச்சூட 
இருப்பாரைப்போலே, இவரும்‌ ஈறிலின்பத்‌ இருவெள்ளத்திலே முழுப்‌ பூச்சூட இருக்றொர்‌ 
காணும்‌. 6 அப்படியே செய்றோம்‌ '' என்றான்‌; அக்க்ரமம்‌ பற்றாது. [ஒல்லை] செய்து 
கொடு நின்ற, 6 செய்கிறோம்‌ '' என்னவேண்டும்‌. இப்படி த்வரிக்கவேண்டு மீடமுண்டோ ? 
என்ன, [கைம்மாதுன்பங்‌ கடிந்தபிரானே] நீ த்வரித்‌ குவர்து விழும்படி அறியாயோ. ? 
* பரமாப தமாபந்௩$ *] ஸர்வேச்வரன்‌ தன்னைப்பேணாதே வர்து விழும்படியான அபத்தாயித்று. 
* மநஸா அசிந்தயத்‌ * கூப்பீடோவிற்று, [கைம்மா துன்பம்‌] ஆனையும்‌ தன்னளவிலையிறே 
நோவுபடுவது. துதிக்கை முழுத்தின ஆபத்திறே. அப்படி உமக்கு ஆபத்து உண்டோ ? 
என்ன ; அங்கு முதலையொன்‌ று, எனக்கு முதலை ஐந்து; அங்கு ஆயிரம்‌ தேவஸம்வத்ஸாம்‌, 
இங்கு அறாதிகாலம்‌ ; அங்கு ஒருசிறகுழி; இங்கு பிறவியென்னும்‌ பெருங்கடல்‌ ; அதுக்கு 
சரீரகாசம்‌, எனக்கு ஆத்மகாசம்‌ ; ஆனையின்‌ காலையாயிற்று முதலைபற்றிற்று, இங்கு என்னு 
டைய தநெஞ்சையாயிற்று அருவித்தின்‌ நிடுறெ.து; அனால்‌ அதுக்கும்‌ இதுக்கு மூள்ள வாசி 
பாராய்‌. [பிரானே] ஸ்ரீ கஜேந்த்சாழ்வானுடைய து$கத்தைப்‌ போக்கின விதுவும்‌, “ தமக்குப்‌ 


http://acharya.org 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி - எம்மாவீடு  மூன்ரும்பாட்டு - செய்யேல்தீவனை 71 


பரிஹரித்தது '' என்றிருக்கிரர்‌. அதுக்கு உதவீனமையுண்டு, உமக்கென்னென்ன;--[௮ ம்மா] 
அதுக்கும்‌ எனக்கும்‌ ஒவ்வாதோ தேவரோட்டை ஸம்பந்தம்‌, நீ ஸ்வாமியன்றோ, நீசார்‌? 
என்ன, [அடியேன்‌] கான்‌ சேஷபூதன்‌. இருவருடைய ஸ்வரூபத்தையும்பற்றி தவிர 
வொண்ணாது 3 என்றபேக்ஷிக்கதீரோ ? என்ன, [வேண்டுவது] ராகப்ராப்தம்‌. இதுவாகில்‌ 
வேண்வேது, இத செய்றோம்‌ ; இதுவும்‌ இன்னுமெதுவும்‌ வேணுமென்றான்‌. [ஈதே] கின்‌ 
செம்மாபாதபற்புத்‌ தலைசேர்த்து '' என்ற இதுவே யென்கறார்‌. ன oon (1) 


இரண்டாம்பாட்டு--முதற்பாட்டில்‌ - காயிகமான பேற்றை அபேக்ஷித்தார்‌ ; இதிலே - 
மாஈஸமான பேற்றை அ௮பேகச்ஷிக்கிறார்‌. ல்‌ 


ஈதேயானுன்னைக்‌ கோள்வதேஞ்ஞான்றும்‌ * என்‌ 

மைதோய்சோதி மணிவண்ணவேந்தாய்‌ * 

எய்தாரின்கழல்‌ யானேய்த உ ஞானக்‌ 

கை தா காலக்கழிவுசேய்யேலே. 2 


கீழிற்பாட்டிலே “ஈதே?! என்னச்செய்தேயும்‌, 4 ஒரர்த்தத்தையே பலகால்‌ கேட்ட 
வாறே மற்றொன்றிலே தடூமாறிச்‌ செல்லவுங்கூடுமே, இ திலே நிலைநின்றமை யறியவேணும்‌ '' 
என்று; இதுவும்‌ இன்னுமெதுவும்‌ வேணும்‌ என்றான்‌ [சதேயென்ஜறார்‌.] £6 நீரிதிலேறிலை 
நின்றீர்‌'' என்னுமிடம்‌ காம்‌ அறியும்படி யென்‌? என்ன, [யானுன்னைக்கொள்வது] இரு 
வருடையவும்‌ தர்மியே இதில்‌ ப்ரமாணம்‌, ஸ்வாமியான உன்பக்கல்‌ சேஷபூதனான நான்‌ 
கொள்ளுமது இதுவே. ஈம்முடைய ஸ்வாமித்வமும்‌ உம்முடைய சேஷத்வமும்‌ கடக்கச்‌ 
செய்தேயன்றோ நெடுகாள்‌ இழந்து போர்தது, ஆனபின்பு ஈமக்கு அதிசங்கை வர்த்தியா 
நின்றதுகாணும்‌ ; இது எத்தனை குளிக்கு நிற்கும்‌? என்ன, [எஞ்ஞான்‌ அம்‌] யாவதாத்மபாவி 
இதுவே எனக்கு வார்த்தை. & இதிலே நிலைநிற்கும்படி உம்மை இத்துச்சுளைத பண்ணு 
வித்தாரார்‌'' என்றான்‌ ஈச்வரன்‌ ; இப்படி யார்‌ கற்பித்தார்‌? மற்றுமுண்டோ ? தேவர்வடி 
வழதறே ! ண டண்வர்து மைதோய்ந்திருந்துள்ள தேஜஸ்ஸை யுடைத்தான மணி 
யினுடைய நிறம்போன்ற இரு நிறத்தைக்‌ காட்டி என்னை அமர்யார்ஹனாக்கி உன்‌ சேஷித்‌ 
வத்தை அறிவித்தவனே ! அழத, உமக்குச்‌ செய்யவேண்டுவதுதா னென்‌ ? என்ன, [எய்தா 
நின்கழல்யானெய்த] ஸ்வயத்கத்தாலொருவர்க்கும்‌ ப்ராபிக்க வொண்ணாத திருவடிகளை 
*( உன்னாலே பேறு '' என்றிருக்கிற நான்‌ ப்ராபிக்‌ கும்படி பண்ணு, அது நீர்‌ மயர்வறமதிநலம்‌ 
பெற்றவன்றே பெற்றிலீரோ? வென்ன, [ஞானக்கைதா] இது நினைத்‌ தருக்கு மளவு போரா து, 
அது நான்‌ “பெற்றேன்‌ '' என்று தெளியும்படி பண்ணவேணும்‌. அ௮மிழ்க்தினார்க்குக்‌ கை 
கொடுத்தாற்போலே யிருக்கையாலே ஜ்ஞாகலாபம்‌ “ஞானமான கையைத்தா '' என்கிறார்‌. 
இங்கே, எம்பார்க்கு ஆண்டான்‌ அருளிச்செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது, அதாவது - 
ஒரு கிணற்றிலே விழுக்தவனுக்கு இரண்டுபேர்‌ கைகொடுத்தால்‌, எடுக்குமவர்களுக்கும்‌ 
எளிதாய்‌, ஏறுமவனுக்கும்‌ எளிதாயிருக்குமிறே ; அப்படியே யாகிறது *' என்று. [ஞானக்‌ 
கைதா] அங்கனன்நிக்கே, ௮.து, பின்னை பமபக்தி பரஜ்ஞார பரமபக்திகளை யுடையார்‌ பெறும்‌ 
பேறன்றோ வென்ன, [ஞானக்கைதா] அவற்றையும்‌ தேவரே பிறப்பித்‌ த, தேவர்‌ திருவடிகளைப்‌ 
பெறவேணு மென்னவுமாம்‌, அப்படி செய்கிராமென்ன, [காலக்கழிவுசெய்யேலே] (ஒல்லை ”" 
என்றதுதானே யன்‌ றோ எனக்கு எப்போதும்‌ வார்த்தை. oe கக்‌ (2) 


முன்றாம்பாட்‌ட இதில்‌ - வாசெமான பேற்றை ௮பேக்ஷிக்கருர்‌. 
சேய்யேல்தீவினையேன்று அருள்செய்யும்‌ * என்‌ 
கையார்சக்கரக்‌ கண்ணபிரானே ! 
ஐயார்கண்டமடைக்கிலும்‌ நின்கழல்‌ 
எய்யாதேத்த * அருள்சேய்‌ எனக்கே. 3 
http://acharya.org 


12 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்பத்து 


[செய்யேல்‌ இத்யாதி] (* கையும்‌ திருவாழியும்‌ பொருக்தியிருக்கிற இருப்புக்‌ கண்‌ 
டாயே, ஈம்‌ பவ்யதை கண்டாயே ; கம்மை அஅபவிக்கை ௮ழகயதோ ? கூஷஈத்சவிஷயங்களிலை 
ப்ரவணனாய்‌ அதர்த்தப்படிகை அழயெதோ '! என்று கையில்‌ திருவாழியையும்‌ பவ்யதையையும்‌ 
காட்டியாயிற்று இவருடைய விஷய ப்ராவண்யத்தைத்‌ தவிர்த்தது ; சாஸ்த்ரப்ரதாகா திகளா ' 
ன்ற. [ஐயார்‌ இத்யாதி]  து$கறிவ்ருத்‌ வேணும்‌ ' என்கிறேனல்லேன்‌ ; * துர்க்கதாவபி * 
என்றெபடியே, ஏதேனும்‌ உத்க்ரமணஸமயத்திலும்‌ உன்‌ திருவடிகளை ஈரன இளையாதே 
ஏத்தும்படி பண்ணியருளவேணும்‌, செறிந்த ச்லேஷ்மாவான அ கண்டத்தை யடைக்கிலும்‌ 
உன்னுடைய நிரதிசயபோக்யமான திருவடிகளை நான்‌ மாறாதே எத்தவல்லேனாம்படி. பண்ணி 
யருளவேணும்‌. உத்க்ரமணதசை பார்த்திருப்பர்காணும்‌ கோழைப்‌ பையலார்‌ வர்து மிடறு 
பிடிக்க. நீர்‌ சொல்லுறெ ௮௮ ஒரு ஸாக்ருதபலமன்றே வென்ன, - [அருள்செய்‌] * இவன்‌ 
பெற்றிடூவான்‌ ?' என்று இரங்கியருளவேணும்‌. இது பின்னை? ஸர்வர்க்கும்‌ ப்ரயோஜா 
மாகாதோ வென்ன), [எனக்கே] எனக்கு ஒருவனுக்கும்‌ செய்தருள வேணும்‌. ல்‌ (3) 


எனக்கேயாட்சேய்‌ எக்காலத்துமேன்று * என்‌ 

மனக்கேவந்து இடைவீடின்றிமன்னி 4 

தனக்கேயாக எனைக்கோள்ளுமீதே * 

எனக்கேகண்ணனை யான்கோள்சிறப்பே. 4 


- காலாம்பாட்டு--இத்திருவாய்மொழியில்‌ இவர்‌ நிஷ்கர்ஷித்த ப்ராப்யமாவது - ஸ்ரக்‌ 
சந்தநாதிகளோபாதி தனக்கேயாக எனைக்கொள்ளுமீதே என்றிற; இவ்விடத்திலே எம்பார்‌ 
அருளிச்செய்யும்படி - ((ஸர்வேச்வரன்‌ த்ரிவிதசேதஈரையும்‌ ஸ்வரூபா அரூபமாக அடிமை 
கொள்ளரஙின்றான்‌ ; ஈாமும்‌ இப்படி. பெறுவோமே யென்று '', முக்தரும்‌, நித்யரும்‌, தாஸ்‌ 
களும்‌ ஆசர்தித்து அவனையும்‌ அகர்‌ இப்பிப்பர்கள்‌ ; பத்தர்‌ தாங்கள்‌ ௮கந்தியாதே அவனை 
,அரர்திப்பிப்பர்கள்‌ ; * இன்புறுமிவ்விளையாட்டுடையானிறே, “மயர்வற மதிரல மருளப்‌ 
பெற்றவர்‌,  தனக்கேயாக எனைக்கொள்ளுமீதே ' என்று ப்சார்த்திப்பானேன்‌? 6 இருவுள்ள 
மானபடி. செய்கிறான்‌ ' என்றிராதே'' என்று பிள்ளைதிருகறையூரசையர்‌ எம்பாரைக்கேட்க, 
6 அது கேளீர்‌ ; முன்பு பிரிர்தன்‌ ௮, பின்பு பிரிவுக்கு ப்ரஸங்கமுண்டாயன்ற, இரண்டுமின்‌ நி 
யிருக்கத்‌ இருமார்விலே யிருக்கச்செய்தே, ௫ அகலகில்லேன்‌ அகலடில்லேன்‌ ' என்னப்பண்ணு 
இற.தூ விஷயஸ்வபாவமிறே ; அப்படியே ப்சாப்யருசி ப்ரார்த்திக்கப்பண்ணுறெது '' என்று 
அருளிச்செய்தார்‌, எம்மாவிட்டி லெம்மாவீடாய்‌, வைஷ்ணவஸர்வஸ்வமுமாய்‌, உபகிஷத்‌ 
குஹ்யமுமாய்‌, ஸர்வேச்வரன்‌ பக்கலிலே அபேக்ஷித்துப்‌ பெறுமதாய்‌, இவ்வாத்மாவுக்கு 
வகுத்த தமான பாரதந்தர்யத்தை அவன்‌ பக்கலிலே ௮பேக்ஷிக்கிருர்‌, முதலிலே  ஆட்செய்‌ '' 
என்னவேணும்‌ ; ஆட்செய்யென்று - ஸ்வாதந்தர்யத்தை வ்யாவர்த்திக்றெது, அதில்‌ 4 எனக்‌ 
காட்‌ செய்‌'' என்னவேணும்‌ ; எனக்காட்செய்‌ என்று அ௮ப்சாப்தவிஷபல்களை வ்யாவர்த்திக்‌ 
இது. எனக்கேயாட்செய்‌ என்று தனக்கு மெனக்கும்‌ பொதுவான நிலையைத்‌ தவிர்த்து, 
எனக்கேயாட்செய்‌'' என்னவேணும்‌. இதுதான்‌ ஒழிவில்காலமெல்லா முடனாய்‌ மன்னி நிற்க 
வேணும்‌ ; * க்ரியதாமிதி மாம்‌ வத:% என்கிறபடியே, 6 இன்னத்தைச்‌ செய்‌'' என்று ஏவிக்‌ 
கொள்ளவேணும்‌; இப்படி ஒரு வார்த்தை அருளிச்செய்து நெடுங்கைநீட்டாக இருக்க 
வொண்ணாது, என்னுடைய ஹ்ருதயத்திலே வந்து புகுரவேணும்‌ ; புகுந்தாலும்‌ போக்குவரத்‌ 
துண்டாகவொண்ணாது, ஸ்த்தாவரப்‌ரதிஷ்டையாக எழுந்தருளியிருக்கவேணும்‌, இருர்து 
கொள்ளும்‌ கார்யமென்‌ ? என்றால்‌, [தனக்‌ ?கயாக வெளைக்கொள்ளுமீதே] ஸ்ரக்சந்தரா தகளோ 
பாதியாகக்‌ கொள்ளவேணும்‌. அத சூடமவனுக்கும்‌ பூசுமவனுக்கு முறுப்பாய்‌ மிகுதிகழித்‌ அப்‌ 
போக மித்தனையிறே. ஒருமிதுசமாய்ப்‌ பரிமாருறின்றால்‌ பிறக்கும்‌ இனிமையும்‌ இரண்டு 
தலைக்கும்‌ ஒத்திருக்குமிறே, ௮ங்கன்‌ என்னுடைய சப்த நான்‌ அம்வயித்தவனாக வொண் 
ணாது. “நின்‌ "' என்றும்‌, ₹ அம்மா” என்றும்‌ - முன்னிலையாக ஸம்போதித்‌் துக்கொண்டு 
போரா நிற்கச்செய்தே, இங்குப்‌ படர்க்கையாகச்‌ சொல்லுவானென்‌ ? என்னில்‌ ; 6 ப்ராப்ய 
நிஷ்கர்ஷம்‌ பண்ணுகிற ஸமயத்திலே திருமுகத்தைப்‌ பார்க்கில்‌ வ்யவஸாயம்‌ குலையும்‌ *' 

http://acharya.org 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி - எம்மாவீடு - ஐந்தாம்பாட்டு - சிறப்பில்வீடு 13 


என்று, கவிழ்ர்‌ இருந்து கையோலைசெய்து கொடுக்கிறார்‌, [எனக்கே கண்ணனை] 6 தனக்கே 
யாக'' என்றபின்புத்தை, எனக்கேயி3ற. புருஷார்த்தமாகைக்காகச்‌ சொல்லுகிறார்‌. ஒரு 
சேதநனிறே அபேக்ஷிப்பான்‌. நீர்‌ அபேக்ஷிக்கிற இது செய்வோமாகப்‌:பார்த்தால்‌ எல்லார்க்‌ 
கும்‌ செய்யவேணுங்காணு மென்ன, [யான்கொள்‌] ஸ்வரூபஜ்ஞாரத்தை நீ பிறப்பிக்க அத்‌ 
தாலே ஸ்வரூபஜ்ஞாகமுடைய நான்‌ ஒருவனும்‌ பெறும்படி பண்ணவேணும்‌. உமக்கும்‌ 
எப்போதும்‌ நம்மாற்செய்யப்போகாதென்ன, [சிறப்பே] பலகால்‌ வேண்டா, ஒருகால்‌ அமை 
யும்‌; அது தன்னிலும்‌, இருவாசலைத்‌ திருக்காப்புச்‌ கொண்டு ஒருவர்‌ அறியாதபடி. சிறப்பாகச்‌ 
செய்யவும்‌ அமையும்‌. சிறப்பாறெது - ஏற்றம்‌, அதாவது - புருஷார்த்தம்‌. ஸ்வரூபாஅு 
ரூபமான புருஷார்த்தத்தைக்‌ கொண்டருளவேணு மென்றபடி, சிறப்பாவது - முக்தியும்‌, 
ஸம்பத்தும்‌, நன்றியும்‌. இவற்றில்‌, சான்‌, உன்பக்கல்‌ கொள்ளும்‌ மோக்ஷம்‌ உனக்கேயாக 
எனைக்கொள்ளுமதுவே. உன்பக்கல்‌ சான்‌ கொள்ளும்‌ ஸம்பத்தென்னவுமாம்‌. ஈன்றி 
யென்னவுமாம்‌. ள்‌ ஸு க a ர க (4) 


அஞ்சாம்பாட்‌ட_ழே மரோவாக்காயங்கள்‌ மூன்றா௮ முண்டான பேற்றை ஆசைப்‌ 

பட்டு, இவைமூன்றாலு முண்டான ௮.நபவத்தில்‌ உன்னுடைய ப்ரீதியிலே அர்தர்ப்பூதனா 
மிதுக்கு மேற்பட எனக்காயிருக்கு மாகாமத்தைத்‌ தவிர்க்கவேணு மென்றார்‌; 6 இதுதான்‌ 
- ஸம்ஸாரிகள்‌ பக்கல்‌ பரிமாறுவதொன்றல்ல, இவர்தாம்‌ தம்மை யாராககிளைத்து இக்தப்‌ 
பேற்றை அபேச்ஷிக்கறார்‌ என்று அராய்க்துபார்ப்போம்‌ '' என்று நீர்‌ஆராய்த்தான்‌ ஈம்மை 
இப்படி அபேக்ஷிக்கிற தென்ன; “தேஹூமே ஆத்மா'' என்பார்‌; கேவலதேஹக்துக்கு 
இர்த்ரியமொழிய அஅபவ மில்லாமையாலே ££ இற்த்ரியங்களேகாண்‌ ஆத்மா '' என்பார்‌ ; 
அந்த இந்த்ரியங்களும்‌ மஸ்ஸஹகாரமில்லாதபோது பதார்த்தக்ரஹணம்‌ பண்ணமாட்டா 
மையாலே ( மகஸ்ஸேகாண்‌ ஆத்மா '' என்பார்‌ ; (₹ அம்மஈஸ்ஸு தனக்கும்‌ ப்ராணங்கள்‌ 
ஸஹகரிக்கவேண்டுகையாலே ப்ராணங்காண்‌ ஆத்மா '' என்பார்‌; 6 இவையெல்லா முண்டா 
னானும்‌ அத்யவஸாயம்‌ வேணுமே, அதுக்குக்‌ கருவியான புத்திதத்வமேகாண்‌ ஆத்மா”! 
என்பார்‌ ; 4 இவையித்தனைக்கும்‌ அவ்வருகாய்‌ ஜ்ஞாரகுணகமாய்‌ ஜ்காஈஸ்வரூபமாயிருப்ப 
தொன்று ஆக்மா '' என்பாசாகா நிற்பர்கள்‌ ; அதில்‌ எனக்கொரு நிர்ப்பச்தமில்லை, ஏதேனு 
மாகவுண்டான வஸ்து தேவர்க்கு உறுப்பாமிதுவே வேண்டுவதென்‌ இர்‌, * வபுராதிஷ௰ 
யோபி கோபி வா* என்றார்போலே, 

சிறப்பில்வீடு சுவர்க்கநரகம்‌ 4 

இறப்பிலேய்துக வேய்‌ தற்க * யானும்‌ 

- பிறப்பில்பல்‌ பிறவிப்பேருமானை 4 
மறப்போன்றின்றி யென்‌ றுமகிழ்வேனே. 5 


[ சிறப்பில்வீடு ] நித்யஸம்ஸாரியாய்ப்‌ போர்தவன்‌ நித்யஸூரிகளுடைய ௮ அபவத்தைப்‌ 

பெற்று அறுபவிக்கக்கடவதாகச்‌ சொல்லுகிற மோக்ஷம்‌, பரிமித ஸுகத்தை யுடைத்தான 
ஸ்வர்க்கம்‌, நிஷ்க்ருஷ்டது£கமே யான ஈரகம்‌; இவற்றை சரீரவியோக ஸமயத்தில்‌ ப்சாபிக்க, 
ப்ராபியாதொழிக. இதுக்குக்‌ கருத்தென்‌ ? என்னில்‌; தேஹாதிரிக்கனா யிருப்பானொரு 
த்மா உண்டாகவுமாம்‌, தேற்மே ஆத்மாவாகவுமாம்‌, இதில்‌ நிர்ப்பக்தமில்லை யென்கை, , 
தேஹாதிரிக்தமாயிருப்பதொரு வஸ்து உண்டாகிலிதே ஸ்வர்க்காத்யதுபவங்க ளூள்ளது, 
கேவலதேஹம்‌ இங்கே தக்தமாகக்‌ காணாநின்றோமிறே, [யானும்‌] சசப்தத்தாலே - கான்‌ 
இப்பேறித்தனையும்‌ பெறுவதுகாணென்திறார்‌. ஸ்வரூபரிர்ணயத்தில்‌ நிர்ப்பந்தமின்‌ நிக்கே, 
6 நான்‌ ஆரேனுமாக அமையும்‌ '' என்னு இருக்கிற நானும்‌. [பிறப்பில்‌ பல்பிறவிப்பெருமானை ] 
பிறக்கைக்கு ஹேதுவான கர்மமின்‌ றிக்கே யிருக்கச்செய்தே, கர்மவச்யரும்‌ பிறவாத ஜன்மங்‌ 
களிலே பிறக்கவல்ல ஸர்வாதிகனை, * அஜாயமாநோ பஹுபதா விஜாயதே* [மறப்பொன்‌ 
தின்றி] அவதாரங்களிலும்‌ சேஷ்டி.தங்களிலும்‌ ஒரு மறப்பின்றிக்கே. [மறப்பொன்றின்றி] 
இத்தலையிலுள்ளதெல்லாம்மறக்கலாம்‌, அத்தலையிலுள்ளதொன்றும்‌ நழுவவொண்ணாது. 


ப—10 
1 http://acharya.org 6 


ர்க்‌ ்‌ பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 
என்றும்மசழ்வேனே] மூழ்ச்சியென்றும்‌, அஅபவமென்றும்‌ - பர்யாயம்‌, ௮ துபவிப்பே 
னன்றொர்‌. அக, இத்தாலே - ஸ்வரூபமும்‌ வெளியிடுறொர்‌. பெருமானென்கையாலே - 
தம்முடையசேஷத்வமும்‌, மறப்பொன்‌றின்றி என்கையாலே - ஜஞாத்ருத்வமும்‌, என்று 
மென்கையாலே - நித்யத்வமும்‌, ம௫ழ்வு என்கையாலே - போக்த்ருத்வமும்‌. .. (6) 


அரும்பாட்ட--தேவாஇபதார்த்தங்களை உண்டாக்கினாற்போலே, என்னையும்‌ உன்னை 

ய ௪பலிப்பேனாம்படியாகப்‌ பண்ணவேணு மென்றொரா தல்‌. அன்றியே, தேவாதிபதார்த்தங்‌ 
களுக்கு ஒரோஸ்வபாவம்‌ நியதமாம்படி பண்ணினாற்போலே, எனக்கு உன்னை யதுபவிக்கு 
மதுநியத ஸ்வபாவமாம்படி பண்ணியருளவேணு மென்கிறுராதல்‌. 

-மகிழ்கொள்தெய்வம்‌ உலோகமலோகம்‌ 4 

மகிழ்கோள்சோதி மலர்ந்தவம்மானே * 8 

மகிழ்கொள்சிந்தை சோற்சேய்கைகோண்டு , என்றும்‌ 

மகிழ்வுற்று உன்னைவணங்கவாராயே. 6 


[மிழ்கொள்தெய்வம்‌] போக்யபோகோபகரண போகஸ்த்தாகங்களாலே மஅஷ்யரிற்‌ 
காட்டில்‌ ஆரந்தப்ரசுரராயிருந்துள்ள தேவர்கள்‌. [உலோகம்‌] லோக்யத இதி - லோக$ 
என்றெபடியே, சக்ஷரா திகரணங்களுக்கு விஷயமான அசித்து. [அலோகம்‌] இவற்றை 
க்ரஹிக்கும்‌ ஸாதநங்கனால்‌ க்ரஹிக்கப்படாதே சாஸ்த்ரைக ஸமதிகம்யமான சித்வஸ்து. 
[மிழ்கொள்சோதி] தாஹகமான தேஜ$பதார்த்தம்‌. சர்த்ரஸூர்யர்களென்னவுமாம்‌. 
இவற்றை யுண்டாக்கன ஸர்வேச்வரனே, உ பஹ-௦ ஸ்யாம்‌ * என்றெபடியே தன்விகாஸ 
மாகையாலே [மலர்ர்தவென்கஞர்‌.] சிதசித்விசிஷ்ட ப்ரஹ்மமே காரணமுமாய்‌ கார்யமுமாகக்‌ 
கடவதிற, நீர்‌ சொன்னவையெல்லாம்‌ செய்தமை யுண்டு, உமக்கு இப்போது செய்ய 
வேண்டுவதுதா. ளென்னென்ன, [மழ்கொள்‌ இத்யாதி] என்னுடைய ஹ்ருதயம்‌ உன்னை 
யறுபவித்து மகிழ்ச்சியை யுடைத்தாம்படி பண்ணவேணும்‌ ; என்னுடைய வாக்‌ வ்யவ 
ஹாரமும்‌ அப்படியேயாகப்பண்ணவேணும்‌ ; என்னுடைய வ்யாபாரமும்‌ ப்ரீதிபுரஸ்ஸாமாகப்‌ 
பண்ணும்‌ கைங்கர்யமாகவேணும்‌, கானும்‌ தனிய யஅபவித்து ப்ரீதியையுடையேனாம்படி 
பண்ணவேணும்‌, என்னும்‌ இப்படி கான்‌ உன்னை யஅபவிக்கும்படி. வரவேணும்‌. ... (6) 


ஏழாம்பாட்டி--தம்முடைய அபிகிவேசத்தாலே, எல்லாக்காலமும்‌ என்னை அடிமை 
கொள்ள வரவேணு மென்௫ரர்‌. 
வாராய்‌உன்‌ திருப்பாதமலர்க்கீழ்‌ % ட்‌ 
பேரா?த யான்வந்‌ தடையும்படி 
தாராதாய்‌ * உன்னையேன்னுள்வைப்பிலேன்‌ றும்‌ 
ஆராதாய்‌ * எனக்கேன்‌ று மேக்காலே. 7 


உன்னுடைய ' நிரதிசயபோக்யமான : இருவடிகளின்‌ ழே புஈராவ்ருத்தியில்லாத 
பேற்றை நான்‌ பெறும்படி உன்னை எனக்குத்‌ தாராதே யிருக்கறவனே ! வாராத இன்னாப்‌ 
பாலே, தாராதாய்‌ என்று - இத்தை அவனுக்கு கிரூபகமாகச்‌ சொல்லுறெர்‌. அம்யபரோக்‌ 
இயிலே - ப்ராப்பத்தை நிஷ்கர்ஷிக்றொர்‌. தரநினையாவிட்டால்‌ நெஞ்சிலே ப்ரகாசிக்றெவத்‌ 
தைத்‌ தவிர்க்கவுமாமிறே. அகவாய்‌ பெரியதிருகாளாய்ச்‌ செல்லாநின்றது, நிரதிசயபோக்‌ 
யனான உன்னை பாஹ்யஸம்ச்லேஷம்‌ பண்ணாகபோது தரிக்கமாட்டாத என்னுடைய ஹ்ரு 
தயத்திலே உன்னைக்கொண்டு புகுர்துவைக்குமிடத்தில்‌, ஒருசாளும்‌ அமையா தபடி. யிருக்‌ 
இறவனே. [எனக்கென்றுமெக்காலே] எனக்கு எல்லாக்காலத்திலும்‌ எல்லாவவஸ்த்தையிலும்‌, 
வாராய்‌ - வரவேணும்‌. உன்‌ இருப்பாதமலர்க்‌£ழ்‌ பேராதேயான்‌ வந்தடையும்படி தாராதா 
யென்னுதல்‌, வாரா யென்னுதல்‌. சிக்‌ FS எக்கு த ம (7) 


http://acharya.org 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி - எம்மாவீடு - ஒன்பதாம்பாட்டு - யானேயென்னை 15 


எட்டாம்பாட்-௮ ச்யல்பகாலமாகலும்‌ சேஷியாய்‌ என்னோடே ஸம்ச்லேஷிக்கப்‌ 
பெறில்‌, பின்னை யொருகாலமும்‌ இதுவும்வேண்டா என்று, தமக்கு அடிமைசெய்கையிலுண்‌ 
டான விடாயின்மிகுதியை அருளிச்செய்கிறார்‌. 
எக்காலத்தேந்தையாய்‌ என்னுள்மன்னில்‌ * மற்று 
எக்காலத்திலும்‌ யாதோன்‌ றும்வேண்டேன்‌ * 
மிக்கார்‌ வேதவிமலர்விழுங்கும்‌ * என்‌ 
அக்காரக்கனியே ! உன்னையானே. 8 


[எக்காலம்‌ இத்யாதி] இதுக்கு ஆளவந்தார்‌ அருளிச்செய்யும்படி. - 6 இனிக்கூறிட 
வொண்ணாதபடி சறுகூரூன அத்யல்பகாலத்திலும்‌, நீ ஸ்வாமியான முறை தப்பாதபடி என்‌ 
ஹ்ருதயத்‌ இலே வந்து புகுரப்பெறில்‌, மற்றெக்காலத்திலும்‌ - இதொழிந்த எல்லாக்‌ காலத்தி 
அம்‌, யாதொன்றும்‌ வேண்டேன்‌, பின்னை இ.துதானும்‌ வேண்டேன்‌. ஜ்வரஸர்நிபதிதர்‌ 
“ஒருகால்‌ நாக்கு ஈனைக்க' என்னுமாபோலே 6 க்ஷணகாலம்‌ அனுபவிக்க அமையும்‌” என்னும்‌ 
படியான விஷயமுண்டோ ? வென்ன, [மிக்காரித்யா தி] - பவத பவத்தில்‌ மிக்காரரய்‌, 
* யத்ர ருஷய₹ ப்ரதமஜா யே புராணா? * என்றபடியே வேதத்திலே விமலராக ப்ரதிபாதிக்‌ 
கப்பட்டுள்ள நித்யஸூரிகள்‌ அ.அபவியாநின்‌ றுள்ள அக்காரம்போலவும்‌ கனிபோலவுமுண்‌ 
டான உன்னுடைய போக்யதாதிசயத்தை எனக்கு ப்ரகாசிப்பித்தவனே ! அக்காரம்‌ - 
வ்ருக்ஷமாய்‌, அதுகோட்புக்குப்‌ பழுத்தபழம்போலே நிரதிசயபோக்யனானவனே ! அக்காரக்‌ 
கனி என்றெ இ.து- அவர்களுக்கு ஸர்வவிதபோக்யங்களும்‌ தானே யென்னுமிடத்துக்கு 
உபலக்ஷணம்‌, [உன்னையானே ] இப்படி. நிரதிசயபோக்யனான உன்னை, உன்சுவடறிக்த சான்‌, 
எக்காலத்தெந்தையா யென்னுள்‌ மன்னில்‌ மற்றெக்காலத்‌ திலும்‌ யாதொன்றும்‌ வேண்டேன்‌."' 
இத்தை எம்பெருமானார்‌ கேட்டருளி, 6 இது பொருள்‌ அழயெது ; இவ்வாழ்வாருடைய 
ப்ரக்ருதிக்குச்‌ சேராத, பெறிலும்‌ பெருதொழியிலும்‌ சறுகக்கோலமாட்டார்‌; இங்கனே 
யாகவேணும்‌ ?? என்று அருளிச்செய்வர்‌, “[எக்காலத்து இத்யாதி] எக்காலத்திலும்‌ எனக்கு 
சேஷியான நீ நான்‌ சேஷமான முறை தப்பாமே வந்து என்‌ ஹ்ருதயத்திலே புகுரப்பெறில்‌, 
எக்காலத்திலும்‌ - இக்காலமெல்லாவற்றிலும்‌, [மற்று - யாதொன்றும்‌ வேண்டேன்‌ ]- பின்னை 
இதொழிந்த மற்றொன்றையும்‌ கான்‌ வேண்டேன்‌." (8) 


ஒன்பதாம்பாட்டு* மிக்கார்‌ வேதவிமலர்‌ விழுங்கும்‌ '' என்று நித்யஸூரிகள்‌ நித்‌ 
யாதுபவம்‌ பண்ணுறெபடியை அறுஸர்தித்தார்‌; அவர்களோடொத்த ப்ராப்தி தமக்கு 
உண்டாயிருக்க, இழக்திருக்றெபடியையும்‌ அஸர்‌ இத்து அசர்த்தப்பட்டே னென்கிரர்‌. 


யானேயேன்னை யறியகிலாதே * 

யானேயேன்‌ தனதே யேன்ழிருந்தேன்‌ * 

யானேநீ யேன்னுடைமையும்நீயே * 

வானேயேத்தும்‌ * எம்வானவரேறே, 9 


[யானே] என்‌ இழவு பகவச்க்ருதமல்ல, அவன்‌ எதிர்சூழல்புக்குத்‌ இரியாநிற்க, 
நானேடுடீர்‌ விராசத்தைச்‌ சூழ்த்‌துக்கொண்டேனென்‌ ரூர்‌. [என்னையறியகிலாதே | ராஜ 
புத்ரன்‌ வேடன்‌ கையிலே யகப்பட்டுத்‌ தன்னை வேடனாக ப்ரதிபத்திபண்ணுமாபோலே, 
ஸர்வேச்வரனுக்கு ப்ரகாரபூதனான என்னை யறியாதே. [யானேயென்‌ தனதேயென்‌ நிருச்‌ 
தேன்‌] (அவனும்‌ அவனுடைமையும்‌ '' என்றிருக்கை தவிர்ந்து, கானும்‌ என்னுடைமையு 
மென்று வகுத்துக்கொண்டு போந்தேன்‌, [இருந்தேன்‌] இப்படி நெடூகாள்‌ போருறெ 
விடத்தில்‌ ஒருநாள்‌ ௮.ந.தாபம்‌ பிறக்கவுமாமிறே, அதின்‌ றிக்கே க்ருதக்ருத்யனாய்‌. நிர்ப்பரனா 
யிருக்தேன்‌ ; ( தீவினையேன்‌ வாளாவிருர்தேன்‌ '' என்னுமாபோலே - * அஹம்‌ ஸர்வம்‌ கரிஷ்‌ 
யாமி * என்கைக்கு ப்ராப்தியுண்டாயிருக்க, ஒருகார்யமில்லாதாரைப்போலே கையொழிர்‌ 


இருந்தேன்‌ ; 6 முடிர்தேன்‌ ?' என்றாற்போலே யிருக்றெதிறே ; ஒருசாளை யிழவே போர்தி 
http://acharya.org 


10 பகவத்‌: விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


றக்க, ௮ராஇகாலம்‌ இழந்துபோச்சேன்‌. அ௮ங்கனன்றோ அர்த்ததத்வமென்ன, [யானேரீ] 
* அஹம்‌ மநுரபவம்‌ ஸ-இர்யச்ச * என்னா நிற்பர்களாயிற்று முக்தர்‌, * மத்தஸ்ஸர்வமஹம்‌ 
ஸர்வம்‌ * என்னாகிற்பர்‌ ஸம்ஸாரத்‌ இல்‌ தெளிவுடையார்‌ ; * அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி * கான்‌ 
ராஜபுத்ரன்‌ '' என்னுமாபோலே, நான்‌ ப்ரஹ்மம்‌ '' என்னலாம்படியிறே ஸம்பச்த மிருக்‌ 
கும்படி, * ஸ்‌ வாஸ்‌ பதேவ$ * என்றதுவாஸுதேவ சரீரமென்றபடியிற, [என்‌ உடை 
மையும்‌ நீயே] - * யல்யைதே தஸ்ய தத்தநம்‌ * என்னுமாபோலே, இது எங்கே பரிமாறக்‌ 
கண்டு சொல்லும்‌ வார்த்தை ? என்ன, நித்யஸூரிகளடைய இப்படியன்றோ உன்னை யஅப 
விப்பது. * மஞ்சா?கிரோசந்தி * என்கிறபடியே [வானேயேத்துமென்கறது]. [எம்வான 
.வரேறே] - அவர்கள்‌ தங்கள்‌ சேஷத்வா அரூபமாக அடிமைசெய்யாநிற்க, இவனும்‌ தன்‌ 
சேஷித்வத்தால்வந்த உத்கர்ஷர்தோற்ற இருக்கும்‌ இருப்பு, எம்‌என்று - எனக்கும்‌ அவர்க 
ளோடொத்த ப்ராப்தியுண்டாயிருக்க, இழர்து அரர்த்தப்பட்டே னெக்ஜிறர்‌. ு (9) 


ப்த்தாம்பாட்ட யானேயென்தனதே யென்றிறாந்தேன்‌ '' என்று நீர்‌ அஅதபிக்‌ 
கும்படி. பண்ணினோமாகஜில்‌ உமக்குச்‌ செய்யவேண்டுவதொன்றுண்டோ ? நீர்‌ இங்கனே 
இடந்து படுற தெதுக்காக வென்ன ; இதுக்காக வென்றார்‌, 
ஏறேலேழும்வேன்று ஏர்கோளிலங்கையை * 
நீறேசேய்த நேடுஞ்சுடர்ச்சோதி ௬ 
தேறேலேன்னை உன்போன்னடிச்சேர்த்‌ *தோல்லை 
. வேறேபோக எஞ்ஞான்‌ றும்விடலே. 10 


[எழேலேழும்வென்‌௮ு] ஏருகில்‌ ஏழையும்‌ வென்று. ஈப்பின்னைப்‌ பிராட்டியோட்டை. 
ஸம்ச்லேஷத்‌ துக்கு ப்ரதிபக்தகமான ருஷபங்களேழையும்‌ வென்று, [எர்கொளிலங்கையை ] 
தர்சநீயமாய்க்‌ கட்டுடைத்தான லங்கையை. * அஹோ வீர்யமஹோ தைர்யம்‌ * என்ற 
இருவடி. மதிக்கும்படியான லங்கையை, * பபூவ புத்திஸ்து ஹரீச்வரஸ்ய * ராவணனும்‌ 
ஸ்திரீகளுமாயிருக்கிற இருப்பைக்‌ கண்டவாறே, தானுமொரு ஸழுதாயத்துக்குக்‌ கடவனாகை 
யாலே இங்கனேயிருப்பதொரு புத்தி பிறர்தது * யதீத்ருசீத்யாதி * பையல்‌, தானும்‌ 
ஸ்த்ரீகளுமாயிருக்றெ இருப்பைப்‌ பெருமாளும்‌ பிராட்டியுமாயிருக்க ஸம்வதித்தானாதில்‌, 
இர்த ஐஸ்வர்யம்‌ குலையாஇருக்கலாயிற்றுக்கடீர்‌, * இமா யதா ராக்ஷ்ஸராஜபார்யாஸ்‌ 
ஸமஜாதமஸ்யேதி ஹி ஸாதுபுத்தே3 * * சத்ருக்களுக்கும்‌ ஈகன்மைவேணும்‌ ? என்நிருக்கும்‌ 
புத்தியை யுடையவனுக்கு, [நீ2றசெய்த] பிராட்டி யருளிச்செய்தபடியே பஸ்மசேஷமாம்படி. 
பண்ணின, [கெடஞ்சுடர்ச்சோஇ] ராவணனைப்‌ பரிகரத்தோடேகொன்று, கையும்வில்‌ஓ ' 
மான வீரஸ்ரீயோடே நின்றகிலை அவ்விரோதிகளைப்‌ போக்கனாற்போலே என்னுடைய 
விரோதிகளையும்‌ போக்கவேணு மென்கிறா, [தேழேலென்னை] ஈப்பின்னைப்பிராட்டி. 
போட்டை ஸம்ச்லேஷத்‌ தில்‌ ப்ரதிபர்தகம்‌ போக்க அமையும்‌; ஸ்ரீஜுகராஜன்‌ தருமகளளவில்‌ 
அவளைப்பிரித்த ராவணனை முடிக்க அமையும்‌, அவர்களை உனக்காக்கவேண்டா ; பண்டே 
உனக்காயீருக்கையாலே ; அப்படியே 6 இவன்விரோ திகளைப்‌ போக்கு ஈமக்கரக்னோமா கில்‌ 
இனியென்‌ '' என்திருக்க வொண்ணாதே ! என்னளவில்‌, தேறேனென்று பாடமானபோது 
தெளியேனென்னுதல்‌, தரியேனென்னுதல்‌, ஆலை செய்யவேண்வெென்‌ ? என்ன, - 
தாரான்‌ அன்த்ல “ நின்செம்மாபாதபற்புத்தலை சேர்த்து '' என்று தொடக்‌ 

ன அர்த்தத்தைத்‌ தலைக்கட்டறார்‌, [உன்பொன்னடி] கல்லுக்கும்‌ சைதற்யல்‌ கொடுக்க 
வல்ல அடியன்றே, சேர்த்து - சேர்த்தறுளவேணும்‌. ஒல்லை - கானிசைந்தபோதே சடக்‌ 
செனத்‌ திருவடிகளில்‌ திவ்ய சேகையோபாதி சேர்த்தருளவேணும்‌, அவ்வளவும்‌ போராது, 
& இவனுக்கு எல்லா உத்கர்ஷமும்‌ பண்ணிக்கொடூத்தோம்‌, ஆகில்‌ இனியென்‌ '' என்ன 
வொண்ணாது. நீ எல்லாவுயர்த்திகளும்‌ பண்ணித்தந்தாலும்‌ கானெல்லாத்தாழ்வுகளும்‌ 

sie (US 


பண்ணிக்கொள்வேன்‌, என்னை என்கையில்‌ காட்டித்தாரா சதொழியவேணும்‌. 


http://acharya.org 


பத்தாந்‌ திருவாய்மொழி - கிளரொளி: ப்ரவேசம்‌ 11 


நிகமத்தில்‌. இத்திருவாய்மொழியை ௮.ப்யஷிக்கவல்லார்‌ இதிற்சொன்ன ப்ராப்யத்‌ 
தைப்‌ பெறுவ ரென்கிறார்‌, 
விடலில்சக்கரத்தண்ணலை மேவல்‌ * 
விடலில்‌ வண்குருகூர்ச்சடகோபன் சோல்‌ * 
கேடலிலாயிரத்துள்‌ இவைபத்தும்‌ % 
கேடலில்வீடுசேய்யும்‌ கிளர்வார்க்கே, 11 


& நாம்விடஜறோம்‌? என்று அதிசங்கை பண்ணுநறெதென்‌ ? நாம்‌ வரையும்‌ 
விடோங்காணும்‌ ?? என்று கையில்‌ இருவாழியைக்‌ காட்டினான்‌. [விடலில்சக்கரத்‌ 
தண்ணலை] ஒருகாலும்‌ விடாத இருவாழியைக்‌ கையிலேயுடைய ஸர்வேச்வரனைக்‌ கவி 
பாடிற்று, [ மேவல்விடலிலித்யா தி ] அவன்‌ ஸ்வபாவத்தாலே கட்டி அவனைப்பிரியில்‌ தரியா 
தபடி. பரமோதாரரான ஆழ்வார்‌ அருளிச்செய்தார்‌. வண்மையாவது - இவ்வறுபவத்துக்குப்‌ 
பாசுரமிட்டு உபகரித்த உபகாரம்‌, [கெடலிலாயிரம்‌] இவ்வாத்மாவுக்கு அரர்த்தகந்தம்‌ 
வாராதபடி ஹிதத்தை ஆராய்ந்தருளிச்செய்த இதுதான்‌. அவற்றில்‌ இப்பத்தும்‌ - களர்‌ 
வார்க்கு - கெடலில்‌ வீடிசெய்யும்‌. ( வரில்போகடேன்‌, கெடில்தேடேன்‌ '' என்‌ நிருக்கை 
யன்றிக்கே ச்ரத்ததாஈராயிருப்பார்க்கு, அஈர்த்தகர்தரஹிதமாய்‌ அஹங்கார மமகாரங்களை 
யுடைத்தன்‌ நிக்கே: 6 தனக்கே யாகவேணும்‌ ?” என்று இவர்‌ ப்சார்த்தித்தபடியே இவ்வாத்மா 
வினுடைய ஸ்வரூபா அரூபமான பேற்றைப்‌ பண்ணித்தரும்‌. 


முதற்பாட்டில்‌ காயிகமான பேற்றை அபேக்ஷித்தார்‌ ; இரண்டாம்பாட்டில்‌ மாரஸமான 
பேற்றை அபேச்ஷித்தார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ வாசீகமான பேற்றை அபேகசுதித்தார்‌ ; நாலாம்‌ - 
பாட்டில்‌ ஸ்வருபா அரூபமான ப்ராப்யத்தை நிஷ்கர்ஷித்தார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ நீராராய்‌ 
இப்பேற்றை ௮பேக்ஷித்தி ரென்ன, நான்‌ ஆராயிடுக, உன்னையதுபவித்து மகிழும்படி. பண்ணி 
யருளவேணுமென்றார்‌ ; ம்பாட்டில்‌ தரிவிதகரணங்களாலும்‌ உன்னை ப்ரீதிபுரஸ்ஸரமாக 
௮ அபவிக்கும்படி பண்ணியருளவேணு மென்றார்‌; ஏழாம்பாட்டில்‌ அப்படி சடக்கெனச்‌ 
செய்யாமையாலே இன்னாதானார்‌ ; எட்டாம்பாட்டில்‌ ஸ்வரூபாஅரூபமாக்‌ நீ க்ஷணகாலம்‌ 
என்னோடே ய.பவிக்கப்பெறில்‌, பின்புள்ள காலமெல்லாம்‌ வேண்டேனென்றார்‌ ; ஒன்பதாம்‌ 
பாட்டில்‌ உன்னை யஅபவிக்க இட்டுப்பிறந்து வைத்து, அது இடையாதபடி நானே அர்ர்த்தத்‌ 
தைச்‌ சூழ்த்துக்கொண்டே னென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ எனக்கு ஒருகாளும்‌ “ ஜஞாஈ 
விசேஷத்தைப்‌ பண்ணித்தக்தோமிறே !' என்று என்னை என்‌ கையிற்‌ காட்டி தீ தாராதொழிய 
வேணு மென்றார்‌; இதுகற்றார்க்குப்‌ பலஞ்சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. .. ளை “உழும்‌ 

த எம்மாவீடும்‌ வேண்டா வேன்றனக்குன்‌ தாளிணையே * 
திருவாய்மொழி ( அம்மாவமையுமெனவாய்ந்துரைத்த உ ஈம்முடைய 

நூற்றந்தாதி, வாழ்மு தலாமாறன்‌ மலர்த்தாளிணைசூடிக்‌ 4 
கீழ்மையற்று நேஞ்சேகிளர்‌. 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌, 


பத்தாந்திருவாய்மொழி- கிளரொளி: ப்ரவேசம்‌ 


 இழ்‌ எம்மாவீட்டிலே நிஷ்கர்ஷித்த ப்ராப்யம்‌ பெறுகைக்குத்‌ திருமலையை யாச்ரயிக்‌ 
இறுர்‌'' என்று ஆளவந்தார்‌ அருளிச்செய்தாராகத்‌ இருமாலைஎண்டான்‌ பணிக்கும்படி.. 
எம்பெருமானார்‌, ((அம்கனல்ல, இவர்‌ பாட்டுத்தோறும்‌ ₹ ஒல்லை ! (ஒல்லை? என்றும்‌, 
( காலக்கழிவு செய்யேல்‌' என்றும்‌ - த்வரிக்கப்புக்கவாறே, (மக்கும்‌ அறிவித்து காமும்‌ 
-இவர்காரியஞ்செய்யக்கடவதாக ௮றுதியிட்டால்‌, 4 சரீரஸமகந்தரம்‌ பேறு தப்பாது' என்று 
அ அதியிட்டிருக்கலாயிருக்க, இவர்‌ இப்படி. த்வரிக்கறது இச்சரீரத்தோடே காம்‌ அடிமை 
கொள்ளவேணுமென்றுபோலே யிருந்தது ; இனி இவர்க்கு காம்‌ நினைத்தபடி பரிமாறுகைக்கு 

ஒ - 
யல்‌ http://acharya.org 


18 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


ஏகாந்தமான தேசமேதோ ? என்று ஞாலத்தூடே ௩டர்துழக்கிப்பார்த்‌து வரச்செய்தே * இவ்‌ 
விடம்‌ சால ஏகாந்தஸ்த்தலமாயிருந்தது? என்று திருமலையிலே ஸந்கிதி பண்ணியருளி, 
“நாம்‌ உமக்கு முகந்தருகைக்காக வந்து நின்றோம்‌, நீர்‌ இங்கே வந்த நினைத்தவகைகளெல்லாம்‌ 
பரிமாறி ௮.அபலியும்‌ ' என்று தெற்குத்திருமலையிலே நிற்ற நிலையைக்‌ காட்டிக்கொடுக்க, 
இவரும்‌ அத்தைய அஸக்தித்து; பகவான்‌ ப்சாப்யனானால்‌. அவன்‌ வர்த்திக்கும்‌ தேசமும்‌ 
ப்ராப்யமாகக்கடவதிறே ; அத்தாலே, திருமலையோடு, அத்தோடு சேர்ந்த அயன்மலையோடு 
புறமலையோடு, திருப்பதியோடு, போம்வழியோட, ( போகக்கடவோம்‌ ' என்று துணியும்‌ 
துணிவோடு வாசியத ப்ராப்யார்தர்க்கதமாய்‌ அஅபவித்து இனியசாகிரர்‌ '* என்று, 


முதற்பாட்ட-திருமலையை ப்சாபிக்கையே இவ்வாத்மாவுக்கு நிரதிசய புருஷார்த்த 
மென்கிளுர்‌. 
கிளரோளியிளமை கேடூவதன்முன்னம்‌ * 
வளரோளிமாயோன்‌ மருவியகோயில்‌ * 
வளரிளம்போழில்சூழ்‌ மாலிருஞ்சோலை * 
தளர்விலராகில்‌ சார்வதுசதிரே. 


[ளரொளியிளமை இத்யா இ] 4 இருமலையையாச்ரயியுங்கோள்‌ '? என்றார்‌; 6 செய்கி 
றோம்‌ '' என்று ஆறியிருந்தார்கள்‌ ; கெயவிகாள்‌ எத்தை விச்வஷித்துத்தான்‌ நீங்கள்‌ ஆதி 
. யிருக்றெது ; * வயோஹ்ய ஸ்யாஹ்யதிவர்த்ததே * யன்றோ, 46 வாள்களாகி காள்கள்செல்ல '' 
வன்றே நீங்கள்‌ ஆறியிருக்கெது-கழிக்தபருவத்தை உங்களாலேதான்‌ மீட்கப்போமோ? 
[ளெசொஸியிளமையென்‌ றத] மாஈஸச்ரத்தையாய்‌,' பிறந்த இச்ச்ரத்தை இதில்நின்றும்‌ 
மாறி விஷயாந்தரத்திலே பிறப்பதற்கு முன்னே, ஒருவனுக்கு ஒருவிஷயத்திலே ஒருகால்‌ 
ச்ரத்தைபிறக்கும்‌, அவன்‌ தனக்கே அவ்விஷயத்‌திலே அச்ரத்தை பிறக்கக்கடவதாயிருக்கும்‌ ; 
ஆக, பிறந்த ௬௪ மாறுவதற்குமுன்னே என்னுதல்‌. அங்கனன்‌ றிக்கே, ச ப்ராப்யம்‌ * என்னும்‌ 
. ப்ரதிபத்தி பிறந்தாலும்‌, 6 கரணபாடவமில்லையே ' என்று கைவாங்க வேண்டாதபடி, கரரை 
பாடவமுள்ளபோதே யென்னுதல்‌ ; * பால்யே க்ரீட௩காலக்தா$ * என்னா, * தஸ்மாத்‌ பால்யே 
விவேகாத்மா யதேத * என்னாநின்றதிறே, [வளரொளி] ஸ்வத?வருத்‌ திக்ஷயா திகளில்லா த 
வனுக்கு விகாரத்தைப்‌ பிறப்பிக்க வற்றாயிற்று தேசஸ்வபாவம்‌. காட்செல்ல நாட்செல்ல 
வளராநின்றுள்ள புகரையுடையனாய்‌, ஆச்சர்யசக்தியுக்கனான ஸர்வேச்வரன்‌, அவதாரங்கள்‌ 
போலே தீர்த்தம்‌ ப்ரஸாதியாதே நித்யவாஸம்‌ பண்ணுகிற தேசம்‌. [வளரிளம்‌ பொழில்சூழ்‌ 
மாலிருஞ்சோலை] அடிமைசெய்றெவர்கள்‌ இளரொளியிளமையை யுடையவர்கள்‌; அடிமை 
கொள்ளுறெவன்‌ வளரொளிமாயோன்‌, அடிமைசெய்றெ தேசம்‌ வளரிளம்பொழில்சூழ்‌ 
மாலிருஞ்சோலை; ஆக; இப்படி அடிமை செய்யுமவனும்‌, அடிமைகொள்ளுமவனும்‌, அடிமை 
செய்யும்‌ தேசமும்‌ ஒத்த பருவமாயாயிற்‌று இருப்பது. வளரவளர இளஃப்பதித்துச்‌ 
செல்லா நிற்குமாயிற்று. சோலை, [தளர்விலராகில்‌] * யந்முஹூர்த்தம்‌ க்ஷணம்‌ வாபி 4 
இத்யாதி ஸர்வப்ரகாரத்தா லும்‌ வரும்‌ அஈர்த்தமாறெது - திருமலையைக்‌ இட்டாமை யென்‌ 
நிருக்கிருர்‌. % திருமலைப்ராப்பம்‌ '' என்னும்‌ புத்திபிறச்து லபிக்கைக்கு விரோதியாய்‌ வரும்‌ 
அறர்த்தபாகெளன்றியே -ஒழியவேண்டில்‌. [சார்வதுச திரே] திருமலையைக்‌ இட்டு மிதுவே 
இவ்வாத்மாவுக்குச்‌ சதிர்‌; ௮ல்லாதவையெல்லாம்‌ இளிம்பு. 44 கண்ணுக்கிலக்கர்ன விஷயங்‌ 
களைவிட்டு வேறே சிலவற்றைப்‌ பெறுகைக்கு யத்நியாஙின்றிகோளீ ” என்று நீங்கள்‌ நினைத்‌ 
இருக்கு மதுவே இளிம்௫ ; இ.துவே சதிர்‌, 


இரண்டாம்பா ட்டு இருமலையோடு சேர்ந்த ஸ்ரீபதியைக்‌ கட்டுகையே பரம ப்ரயோஜா 
மென்றொர்‌.  அன்றிக்கே, திருமலைதன்னையே சொல்லுநறெதாதல்‌. அன்றிக்கே, திருப்‌ 


பதியையா தல்‌. 


hHn-//acharva orn 


பத்தாந்‌ திருவாய்மொழி - கிளரொளி - மூன்ரும்பாட்டு - பயனல்லசெய்து 79 


சதிரிளமடவரீர்‌ தாழ்ச்சியைமதியாது * 
அதிர்குரல்சங்கத்து அழகர்தங்கோயில்‌ * 
மதிதவழ்குடூமி மாலிருஞ்சோலை * 
பதியதுவேத்தி எழுவதுபயனே. 2 
[சதிரீளமடவார்தாழ்ச்சியைமதியாத ] சதிரிளமடவார்‌ விஷயமாக நீங்கள்‌ பண்ணும்‌ 
தாழ்ச்சியை ஒன்றாக புத்திபண்ணாதே யென்னுதல்‌. சதிரிளமடவார்‌ தாங்கள்‌ பண்ணும்‌ 
தாழ்ச்சியை மதியாதே யென்னுதல்‌. மதித்தால்‌ ப்ரயோஜ௩மில்லாமையேயன்‌ ற, மேல்‌ ஈரகம்‌, 
இங்கு சீஷ்டகர்ஹை % பக்தாநாம்‌ * என்று பரார்த்தமாய்‌, நிரதிசய போக்யமாயிருக்கும்‌ 
விஷயமன்றே. சதிரையுடையராயிருப்பர்கள்‌ - பிறரை யகப்படுத்திக்கொள்ளுகைக்‌ டோன 
விரகை யடையசாயிருப்பர்கள்‌. செத்துக்காட்டவுங்கூட வல்லராயிருக்கை. சதிரையும்‌ 
பருவத்‌தினிளமையையுங்‌ காட்டியாயிற்று அகப்படுத்தவது, ழே 4 களரொளியிளமை '') 
என்றதே, அப்பருவங்கண்டவிடத்தே இழுத அக்கொள்ளும்‌ முதலைகளாயிற்று விஷயங்கள்‌. 
[ ௮ திர்குரல்‌ இத்யாதி] திருக்கையின்‌ ஸ்பர்சத்திலே எப்போதும்‌ ஒக்க முழங்காநின்றுள்ள 
ஸ்ரீபாஞ்சஜர்யத்தைத்‌ தருக்கையிலேயுடையரரய்‌ அச்சேர்த்தியழகாலே அஅதன்னையே தமக்‌ 
குத்‌ இருகாமமாக உடையவர்‌, “ ஆச்ரிதரக்ஷணத்துக்குப்‌ பாங்கான நிலம்‌'' என்று தரு 
வுள்ளாத்தாலே விரும்பி, 4 என்னது '' என்று ஆதரித்து வர்த்திக்கற கோயில்‌. [மதிதவழ்‌' 
குடுமி] சூற்பெண்டுகள்‌ சுரமேறுமாபோலே, சந்த்ரன்‌ : தவழ்ந்தேறாநின்‌ றுள்ள சிகரத்தை 
யுடைய திருமலை. மாலிருஞ்சோலையாகிற - பதியென்னுதல்‌, மாலிருஞ்சோலையில்‌ பதியென்று 
இருப்பதியைச்‌ (சொல்லுதல்‌. _[பதியதுவேத்‌ தியெழுவத பயனே ] ஸ்வரூபரா.அரூபமான 
வ்ருத்திவிசேஷத்தைபண்ணி உஜ்ஜீவிக்குமிதுவே இவ்வாத்மாவுக்கு ப்‌சயோஜாம்‌; அல்லா 
தவை நிஷ்ப்ரயோஜமம்‌. ப்ரயோஜாமென்றது - ப்ராப்ய மென்றபடி. 24 (2) 


மூன்றாம்பாட்‌ட உ த்தேச்யத்‌ அக்கு இதெல்லாம்‌ வேணுமோ? திருமலையோடு 
சேர்ந்த அயன்மலையை யடைய அமையு மென்கிரர்‌. 
பயனல்லசேய்து பயனில்லைநேஞ்சே ! * 
புயல்மழைவண்ணர்‌ புரிந்துறைகோயில்‌ * 
மயல்மிகுபோழில்சூழ்‌ மாலிருஞ்சோலை * 
அயன்மலையடைவது அதுகருமமே. 3 


[பயனலல இத்யாதி] பயனல்லவாக நினைத்திருக்றெது - பரமபதத்திலிருப்பையும்‌, 
அல்லாத அவதாரங்களையும்‌. அன்றியே, [பயனித்யாதி] ப்சயோஜாசூ்யமானவற்மைச்‌ 
செய்‌.௫ ஒருப்சயோஜாமில்லை. செயலும்‌ பலமும்‌ இரண்டும்‌ ப்ரயோஜாமாயிற்று தாம்பற்‌ நின 
விஷயம்‌, * ஸஙஸ்‌-பகம்‌ கர்த்தும்‌ * என்னக்கடவதிறே ; ஸாதாதசையிலும்‌ து3கரூபமாய்‌, பல 
வேளையிலும்‌ து£கமிச்சமாயிருக்கிற ஸ்வாக்க தத்ஸாதகங்களையாயித்று இவர்‌ கினை த்‌ திருக்க, 
[கெஞ்சே] - விஷயாந்தரத்துக்‌ கும்‌ இவ்விஷயத்துக்கும்‌ உண்டான கெவோசி உனக்கு ௮.றுபூத 
மிறே. [கெஞ்சே] பர்தமோக்ஷங்களிரண்டுக்கும்‌ பொதுவாயிறேகெஞ்சுதான்‌ இருப்பது. இவ்‌ 
வளவிலும்‌ இவ்விஷயத்தை அகலுகைக்குக்‌ காரியம்பார்த்தாய்‌ நீயிறே. [புயல்‌ மழைவண்ணர்‌ 
புரிந்துறைகோயில்‌] : பயனான விஷயம்‌ தானிருக்றெப்டி, வர்ஷுகவலாஹகம்‌ போலே யிருக்‌ 
இற வடி.வழகையுடையவர்‌ அவ்வடிவழகை ஸர்வஸ்வதாகம்பண்ணி வர்த்திக்கிற கோயில்‌, 
வர்ஷுஃகமான மேகம்போலே ஜலஸ்த்தலலிபாகமின்‌.நிக்கே ஸர்வஸ்வதாநம்பண்ணி வர்த்திக்‌ 
இற தேசமென்றுமாம்‌. இத்தால்‌ - தமக்கு ப்ராப்யப்ராபகங்கள்‌ ஒருவனேயாயிருக்கிறபடி. 
[மயில்மிகுபொழில்சூழ்‌] சோலைச்செறிவாலே புக்கார்க்கு இருண்டிருக்கு மென்னுதல்‌ ; 
அன்றியே போக்யதாப்‌ரகர்ஷத்தாலே. கெஞ்சை யிருளப்பண்ணு மென்னுதல்‌. [மாலிருஞ்‌ 
சோலை அயன்மலை] திருமலையோட்டை ஸம்பந்தத்தையே தனக்குப்‌ பேராகவுடைத்தான 
மலை. & அகஸ்த்யப்ராதா% என்னுமாபோலே. [அடை வததுகரு மமே] அதொன்றுமே 
கர்த்தவ்யம்‌, அல்லாதவையடைய அகர்‌ த்தவய மென்கிறீர்‌. த்‌ oe 3 

http://acharya.org 


80 பகவத்‌ விஷயம்‌ - தீருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ ப்த்து 


சாலாம்பாட்டு-கர்மபந்தத்தைப்போக்கு ஆச்ரிகரனவர்கள்‌ அடிமை செய்து 

வாமுகைக்டோம்படி ஸர்வேச்வரன்‌ வர்த்திக்கிற திருமலையை ஆச்சயிக்கையே ஸத்ருச 
மென்திறார்‌. 

கருமவன்பாசம்‌ கழித்துழன்றுய்யவே * 

பெருமலையேடுத்‌ தான்‌ பீடுறைகோ யில்‌ % 

வரும்ழைதவழும்‌ மாலிருஞ்சோலை * 

திருமலையதுவே அடைவதுதிறமே, 4 

[கருமவன்பாசம்‌ கழித்துழன்றுய்யவே] இது ஈம்மாற்செய்‌ ததலைக்கட்டப்போமோ 

திருமலையை யாச்ரயிக்குமதொழிய '' [என்று இங்கனே ஆழ்வான்‌ ஒருருவிலே பணித்‌ 
தானாம்‌] அங்கனும்‌ நிர்வஹிக்கக்கடவது. அன்றிக்கே, “கருமவன்பாசம்‌ கழிக்கைக்‌ 
காகவும்‌, உழன்‌ அுய்கைக்காகவும்‌ ”, என்று இல்கனை எம்பெருமானார்‌ அருளிச்செய்யும்‌ 
படி. முராஸுரன்‌ அகேகமாயிரம்‌ பாசங்களாலே தன்னை மறைய வரிர்‌ துகொண்டிருக்தாற்‌ 
போலேயிறே அவித்யா தகளாலே தன்னை. மறைய வரிக்துகொண்டிருக்கும்படி, கர்மமாறெ 
வலியபாசங்களைக்‌ கழிக்கைக்காகவும்‌, தன்‌ பக்கல்‌ கைங்கர்யத்தைப்பண்ணி யுஜ்ஜீ 
விக்கைக்காகவும்‌. % பரித்ராணாய ஸாதூநாம்‌ * என்றெபடியே - விரோதிகளைப்போக்கி 
உஜ்லீவிப்பிக்கையிறே அவதாரங்களுக்கு ப்ரயோஜனம்‌. [பெருமலையெடுத்தான்‌] அரியன 
செய்தும்‌ ஆச்ரிதரக்ூஷணம்‌ பண்ணுமவன்‌ ; * கோகோபீஜநஸங்குலமீ அதீவார்த்தம்‌ * என்று- 
இடையரும்‌ இடைச்சிகளும்‌ கோவுபட, ஒருமலையையெடுத்து கோக்கெனவன்‌, அந்த ஐச்வர்‌ 
யத்தோடேவர்து நித்யவாஸம்‌ பண்ணுகிற கோயில்‌. எபெருமலை] பஞ்சலக்ஷங்குடியும்‌ 
நிழலிலே யொதுங்கலாம்படியிறே மலையின்பரப்பு, பீடு-பெருமை, அதாவது - ஐச்வர்யம்‌. 
ஆபத்ஸகத்வா இகள்‌ ஒரு மலையை அதேயமாகக்கொண்டு ரக்ஷித்தவன்‌ ஒருமலையை ஆதார 
மாகக்கொண்டு ரக்ஷிக்க நிற்றெ விடம்‌. பசுக்களுக்கும்‌ இடையருக்கும்‌ ரக்ஷகனாகையால்‌ 
வந்த ஐச்வர்யக்தோற்ற வர்த்திக்றெ கோயில்‌, [வருமழைதவழுமாலிரூஞ்சோலை 
* ஸமுத்வஹக்‌தஸ்ஸலிலாதிபாரம்‌ பலாகிநோ வாரிதரா ஈதந்த£ மஹத்ஸ்‌-ஈ ச்ருங்கேஷ ௨ மஹி 
தராணாம்‌ விச்ரம்ய விச்ரம்ய புந ப்ரயாந்தி * என்றெபடியே சூற்பெண்டுகள்‌ சுரமேறுமா 
போலே யாயிற்று மேகங்கள்‌ சஞ்சரிப்பது, ஊர்க்கு இரண்டாயிற்று மழை, நின்‌ றவிடத்‌ திலே 
நின்று வர்ஷிப்ப தொரு மேகமும்‌, போவ.துவருவதா யிருப்பதொரு மேகமும்‌; ** புயல்மழை 
வண்ணர்‌ '' என்றைதிறே. மாலிரும்சோலையாகற இருமலையை ஆச்ரயிக்குமிதுவே, திறம்‌ - 
செய்‌ திறம்‌, . செய்யவ$ப்பது இதுவே, மாலிரும்‌சோலையை யுடைத்தான திருமலையை 
யென்னுதல்‌. மாலென்று - பெருமை. இருமையென்றும்‌ - பெருமை, ஒன்று - ஓக்கத் திலே, 
ஒன்ற - பரப்பிலே.' வ. es 2௧௧ த்‌ வ்‌ ஷு (4) - 


அஞ்சாம்பாட்‌ட திருமலைக்குப்‌ புறம்பான மலையை ப்ராபிக்கையே நல்விறசென்‌ கரூர்‌. 
திறமுடைவலத்தால்‌ தீவினைபேருக்காது 4 
அறமுயலாழிப்‌ படையவன்கோயில்‌ 4 
மறுவில்வண்சுனைகூழ்‌ மாலிருஞ்சோலை * 
புறமலை சாரப்‌ போவதுகிரியே, 5 


- [திதமுடைவலத்தால்‌] திறம்‌ - ஸமூஹம்‌, வலம்‌ - பலம்‌,  திறண்டபலத்தாலே 
ப்ரயோஜகார்தர ப்ராவண்யமாறெ மஹாபாபத்தைக்‌ கூடுபூரியாதே. [அறமுயல்‌ இத்யாதி] 
* லக்ஷ்மணஸ்ய ச தீமத? * என்கிறபடியே - ஸர்வேச்வரனிலும்‌ ஆச்ரிதரக்ஷணத்‌ இலே முயலா 
நின்றுள்ள இருவாழியை ஆயுதமாகவுடையவன்‌ வந்து வர்த்திக்கெ தேசம்‌. ஸர்வேச்வரன்‌ 
கடைக்கணித்துவிட, அரைக்ணத்திலே வா ராணஹியை. தஹித்து வகஅ்துநின்றானிறே. 
[மறுவில்‌ இத்யாஇ.] * ரமணீயம்‌ ப்ரஸந்காம்பு ஸன்மனுஷ்‌:பமகோ யதா * என்கிறபடியே, மறு 
வற்று ஆழ்வார்‌ திருவுள்ளம்போலே தெளிவையுடைத்தாய்‌, தர்சநீயமாய்‌ ஊற்றுமாறாத சுனை 

http://acharya.org 


பத்தாந்‌ திருவாய்மொழி - கிளரொளி - ஏழாம்பாட்டு - நலமென நினைமின்‌ 81 


களாலே சூழப்பட்ட மாலிருஞ்சோலைப்‌ புறமலை சாரப்போமிதுவே பகவத்ப்ரத்யாஸத்தி 
வேண்டியிருப்பார்க்கு வருத்தமற லபிக்கலாம்‌ ஈல்விரகு. சக (6) 


ஆரும்பாட்ட_ திருமலைக்குப்போம்‌ மார்க்கசிக்தை பண்ணுமிதுவே இவ்வாத்மாவுக்கு 
நல்ல தென்கிளூர்‌, 
கிறியேனரினைமின்‌ கீழ்மைசெய்யாதே * 
உறியமர்வேண்ணே யுண்டவன்கோயில்‌ % 
மறியோடுபிணைசேர்‌ மாலிருஞ்சோலை % 
நேறிபடவதுவே நினைவ தலமே, 6 


[கி நியெனகினைமின்‌] இது நல்விரகென்று புத்‌ இபண்ணுங்கோள்‌. [£ழ்மைசெய்யாதே] 
நான்‌ சொல்லுற தொழிய, தண்ணிதானவற்றைச்‌ செய்ய நில்லாதே, அதாவது - ப்ர 
யோஜநாந்தர ப்‌ப/வண்யம்‌. [உதிஇத்யாதி] உறிகளிலே சேமித்துக்‌ கள்ளக்கயிறுருவிவைத்த 
வெண்ணெயை :* தெய்வங்கொண்டதோ '' என்னலாம்படி களவுகண்டு அமுது செய்தவன்‌ 
வந்துவர்த்தக்கிற தேசம்‌, இத்தால்‌ - அனுகூலஸ்பர்சமுள்ள தரவ்யத்தாலல்லது தரிக்க 
மாட்டாதவ னென்கை, [மறியொடு பிணைசேர்மாலிருஞ்‌ சோலை] குட்டியும்‌ தாயும்‌ பிரியாதே 
வர்த்‌இக்கிற தேசம்‌. ரக்ஷயரக்ஷகங்கள்‌ தம்மில்பிரியாதே வர்த்திக்குர்‌ தேசமென்கை, 
[செறி இத்யாதி] நெஞ்சிலே யடிபடும்படியாகத்‌ திருமலையை ௮ அஸந்திக்குமதுவே ஈன்மை 
யாவ தென்னுதல்‌ ; அன்றிக்கே, நெறிபடுகைக்கு நினைக்குமதுவே - மார்க்கசிக்தைபண்ணு 
மதுவே இவ்வாத்மாவுக்கு கன்மையாவ தென்னுதல்‌, [அதுவே நினைவ அநலம்‌] அத்தை 
நினைக்கு மதுவே விலக்தணம்‌ ; அதொழிந்தவை யெல்லாம்‌ பொல்லாத தென்கை. 6 


ஏழாம்பாட்டு-திருமலையைச்‌ சென்றுகிட்டி நிரர்தரவாஸம்‌ பண்ணுகையே இவ்‌ 
வாத்மாவுக்கு வெற்றி யென்கிறார்‌. 


நலமேனரீனைமின்‌ நரகழுந்தாதே * 

நிலமுனமிடந்தான்‌ நீடுறைகோயில்‌ * 

மலமறுமதிசேர்‌ மாலிருஞ்சோலை * 

வலமுறையேய்தி மருவுதல்வலமே. 7 


[கலமெனநினைமின்‌ ] கான்‌ சொல்லுகிற வார்த்தையை நன்மையென்று புத்‌ திபண்ணுங்‌ 
கோள்‌, விலக்ூஷணமான புருஷார்த்தமென்று புத்திபண்ணுங்கோள்‌, [கரகழுந்தாதே] 
கரகங்களும்‌ இவர்களுக்கு வ்யவஸ்த்‌ திதமாயிறே யிருப்பது ; * யஸ்த்வயாஸஹ ஸஸ்வர்க்க£ % 
காட்டிலே போமது அ$கம்‌, படைவிட்டிலே யிருக்குமது சுகம்‌ '' என்றாயிற்று பெருமாள்‌ 
அருளிச்செய்தது; அங்கனல்ல, ஸுக கங்கள்‌ வ்யக்தி?தோறும்‌ வ்யவஸ்த்திதமாய்க்காணு 
மிருப்பது ; யாதொன்று உம்மோடே பொருந்துகிறது, ௮.து ஸுகமாகறது, உம்மையொழியப்‌ 
படைவீட்டிலிருக்கு மிருப்பு அ3கமாறெது, * இதி ஜாநந்‌ டீ தந்தாமுக்கல்லாதவை, பிறர்‌ 
பக்கலிலே கற்றறியவேணும்‌ காணும்‌ பராம்‌ ப்ரீதிம்‌* உம்மைப்போலே நிறுத்தல்ல காணும்‌ 
என்னுடைய ப்ரீதி யிருப்பது. ஈம்மில்‌ உனக்கு ப்ரீதிபரையாகச்‌ சொன்னாய்‌, அனக்கு ஈம்‌ 
மைச்‌ சொல்லுறெதென்‌ ? என்ன % கச்ச ராம மயாஸஹ% * அக்ரதஸ்தே கமிஷ்யாமி% 
என்று நரன்‌ புறப்பட்டபடியே, என்னை முன்னே போகவிட்டுப்‌ பின்னே வரப்பாரும்‌. 
* நச ஸீதா த்வயா ஹீநா * என்றாரிறே இளையபெருமாள்‌. [ஈரகழுர்தாதே] பிரிவா ல்வரும்‌ 
க்லேசாறுபவம்‌ பண்ணாதே. [நிலம்‌ இத்யாதி] வராஹகல்பத்தின்‌ ஆதியிலே மஹாவராஹ 
மாய்‌, அண்டபித்தியிலே சேர்ந்து உருமாய்ந்த பூமியை ட்விடூவித்து எடுத்தக்கொண்டேறின 
நிருபாதகஸெளஹார்த்தமுடையவன்‌, அவதாரங்கள்போலே தீர்த்தம்‌ ப்ரஸாதியாதே நித்ய 
வாஸம்பண்ணுகிற தேசம்‌. [மலமறு] சந்த்ரபதத்துக்கு அவ்வருகே வளர்ந்து நிற்கையாலே, 
அவன்போம்போது சுகரங்களிலே, தேய்ப்புண்டு சாணையிலே யிட்டாற்போலே களங்கமறா 

ப—21 

http://acharya.org 


82 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


நிற்கு மென்னுதல்‌ ; அறிக்கேன்‌, % திருமலையாழ்வார்தாம்‌ ஜ்ஞாரலாபத்தையுண்டாக்குவர்‌ '? 
என்று பிள்ளான்‌ வார்த்தை, [வலமுறையெய்தி] கால யவ ஜராஸந்தா இகளைப்போலே 
யன்றிக்கே, ௮.நுகூலமான .முறையிலே இட்டி, மருவுதல்‌ வலமென்னுதல்‌, வரமென்னுதல்‌ - 
பலவத்தர மென்னுதல்‌, ச்சேஷ்டமென்னுதல்‌. ல சக ட (7) 


எட்டாம்பாட்‌ட திருமலையை நிரந்தரமாக வலஞ்செய்கையே வழக்கென்‌ கருர்‌. 


வலஞ்சேய்‌ துவைகல்‌ வலங்கழியாதே * 

வலஞ்சேய்யுமாய மாயவன்கோயில்‌ % 

வலஞ்செய்யும்வானோர்‌ மாலிருஞ்சோலை * 

வலஞ்செய்து நாளும்‌ மருவுதல்‌ வழக்கே. 8 

[ வலஞ்செய்து இத்யாதி] ஸர்வேச்வரன்‌ தன்னை ஆச்ரயிக்கைக்கு உறுப்பாகத்‌ தந்த 

ம.துஷ்யசரீரத்தைக்கொண்டு பலத்தையுண்டாக்‌கி, பின்னை அவனை ஆச்ரயிக்கையன்‌ நிக்கே 
இதர விஷய ப்ராவண்யத்துக்கு உடலாக்க அகர்த்தப்படாதே, [வலஞ்செய்யும்‌] திருச்சித்ர 
கூடபரிஸாத்திலே பிராட்டியையுங்கூடக்‌ கையைப்பிடித்‌ துக்கொண்டு உலாவினாற்போலே, 
பிராட்டி கையைப்பிடித்‌ துக்கொண்டு அழகர்‌ ஆதரத்தோடே ஸஞ்சரிக்தறெ தேசம்‌. *ய ஆத்ம 
தா பலதா? * என்றபடியே - தன்னையுங்‌ கொடுத்து, தன்னை யஅபவிக்சைக்டோன சக்தியை 
யுங்‌ கொடுக்கும்‌ ஆச்சர்யபூதனான க்ருஷ்ணன்‌ வர்த்திக்றற தேசம்‌, [வலம்செய்யும்வானோர்‌ 
மாலிருஞ்சோலை] ழே  விண்ணோர்வெற்பன்‌ '' என்றார்‌, இங்கே “(வானோர்மாலிருசோலை '' 
என்றார்‌ ; இதுக்கு நினைவென்‌ ? உகந்தருளின தேசமெல்லாங்கிடக்க வென்னில்‌ ; ப்ரஜைக்‌ 
குத்‌ தாயினுடைய அவயவமெல்லாக்‌ டக்க முலைக்கண்ணிலேயிறே வாய்வைக்கலா வத) 
அப்படியே இங்கு : தென்னனுயர்பொருப்பும்‌ தெய்வவடமலையும்‌ ? என்ற முலையாகை 
யாலே அவர்களுக்கேயா யிருக்கிறது. [வானோர்மாலிருஞ்சோலை] பெருமாள்‌ காட்டுக்கு 
எழுந்தருளூறெபோ து லக்ஷ்மணபசதர்கள்‌ பின்‌ தொடர்ந்தாற்போலே, ஸர்வேச்வரன்‌ இங்கே 
போருகையாலே நித்யஸூரிகளும்‌ போந்த வலஞ்செய்யாநிற்பர்கள்‌. [வலஞ்செய்து] ஈாமும்‌ 
இவர்களோடேகூட அங்கே அ.றுகூலவருத்‌ இகளைப்பண்ணி, (6 பிள்ளை இருநறையூரரையரும்‌ 
பட்டரும்‌ ப்‌சககதிணம்பண்ணாரநிற்கப்‌ பின்னே ஸேவித்‌ துக்கொண்டு போனேன்‌ ; அல்லாதார்‌ 
கடுக்குதிரைபோலே வாராநிற்க, இவர்கள்‌, இருக்கோபுரங்களையும்‌ திருமாளிகைகளையும்‌ 
கண்ணாலே பருகுவாரைப்போலே பார்த்‌ துக்கொண்டு வந்தார்கள்‌ '' என்று கஞ்சீயர்‌ அருளிச்‌ 
செய்வர்‌, [காளும்மருவுதல்வழக்கே | நித்யஸ 9சிகளுடைய யாத்ரையே தனக்கு யாத்ரை 
யானால்‌ பின்னை மறுவலிடாதிறே. இதுவே வழக்கு. க டி னி (8) 


ஒன்பதாம்பாட்டு-- இருமலையைத்‌ தொழுவோம்‌!" என்று ௮த்யவஷித்து நினைக்கை 
யமையும்‌ விஜயஹே.து வென்கிறார்‌, 
வழக்கேனநினைமின்‌ வல்வினைமூழ்காது * 
அழக்கோடியட்டான்‌ அமர்பேருங்கோயில்‌ * 
மழக்களிற்றினஞ்சேர்‌ மாலிருஞ்சோலை * 
தொழக்கருதுவதே துணிவதசூதே. 9 
[வழக்கெனகினைமின்‌ ] சான்‌ சொல்‌ அதெ இ.துவே முறையென்று புத்திபண்ணுங்கோள்‌. 
(வல்வினைமூழ்காது] உங்களால்‌ போக்‌க்கொள்ளவொண்ணாத மஹாபாபங்களைப்‌ பரிஹரிக்க 
வேண்டியிருந்‌தகோளாகல்‌. ௮ழனென்று - பேய்க்குப்‌ பேர்‌; கொடியென்று - பெண்ணுக்குப்‌ 
பேர்‌ ; பேய்ப்பெண்ணென்றபடி, அழனென்று - பிணமாய்‌, அத்தால்‌ - பேயென்றபடி. பூத 
கையை முடித்தவன்‌ “* இங்கனொத்தவிரோ திகள்‌ வந்தபோதாக ஈம்மை நெடுங்கைநீட்டாக்‌கி 
வைக்கவொண்ணாது '' என்று நித்யவாஸம்பண்ணுகையாலே ச்லாக்யமான கோயில்‌, [மழம்‌ 
இத்யாதி] அங்குண்டான திர்யக்குகளும்‌ அழகரோடு ஓரினமாயாயிற்று இருப்பது. இள 
http://acharya.org 


பத்தாந்‌ திருவாய்மொழி - கிளரொளி - பதினோராம்பாட்டு - பொருளென்றிவ்‌ 83 


வாளைக்கன்றுகள்‌ இனமினமாகச்‌ சேராநின்றுள்ள திருமலையை. லக்ஷணோபேதமாயிருப்ப 
£ தொரு அனைசின்றவிடத்தே ஆயிரம்‌ ஆனை வந்து சேராறிற்கும்‌; அங்கு நிற்கிறதும்‌ சோலை 
மழகளிநிறே, 4 தென்னானை ''யிறே. இருமலையைத்‌ தொழவேணும்‌ என்னும்‌ மகோசதத்திலே 
அணிவதே இவ்வாத்மாவுக்கு விஜயஹேது. த்‌ ல த்‌ நீது 


பத்தாம்பாட்டு--பலபடியாலும்‌ இருமலையே பரமப்சாப்யமென்று உபக்ரமித்தபடியே 
உபஸம்ஹரிக்கிஞா. 
சூதேன்றுகளவும்‌ சூதும்சேய்யாதே % 
வேதமுன்விரித்தான்‌ விரும்பியகோயில்‌ % 
மாதுறுமயில்சேர்‌ மாலிருஞ்சோலை + 
போதவிழ்மலையே புகுவதுபோருளே. 10 


[சூதென்‌ அ] ஈமக்கு நல்லவாய்ப்பாயிருந்ததென்று சூதும்‌ களவும்‌ செய்யாதே, சாஸ்த்‌ 
ரங்கள்‌ இவற்றை நிஷேதிக்கையாலே அவற்றையுஞ்‌ சொல்லவுமாம்‌, அன்றிக்கே, களவாவது 
உ சோரேணாத்மாபஹாரிணா * என்ற ஆத்மாபஹாரமாய்‌, சூதாவது - ஸாத்விகனாய்‌ ப்சாமா 
ணிகனா யிருப்பானொருவன்‌ ((ஸர்வேச்வரன்‌ ரக்ஷகன்‌ ?' என்று விச்வஷித்திருக்தால்‌, 
ம காண்க தேஹத்துக்கவ்வருகே ஓரீச்வரனாவதென்‌ 9 ஆத்மாவாவதென்‌ '' என்று காணக்‌ 
காண ௮பஹரிக்கை, [வேதமித்யாதி] இவை ஒருவர்க்கு வாராதபடி வேதார்த்தத்தை விசதீ 
கரித்த தோபஙிஷதாசார்யன்‌ வததிக்கிற கோயில்‌, [மாதறுமயில்‌] மாதென்று - மார்‌ 
தவத்தைச்‌ சொல்லறெதாய்‌, ஸுகுமாரமாய்‌ தர்சர்யமான மயிலென்னுதல்‌ ; பேடையை 
யுற்ற மயிலென்னுதல்‌, அங்குள்ள ஸத்வங்களெல்லாம்‌ மிதுகமேயாய்‌ வர்த்‌திக்குமென்கை. 
இக்‌ க்கல்‌ | கொடியும்‌ சண்டும்‌ சருகும்‌ இடையிடையிலே பூவுமா யிருக்கையன்‌ நிக்கே, 

ருமலை தன்னை முட்டாக்டெப்‌ பூத்தக்‌டெக்குமித்தனை. இருமலையைக்கிட்டுமதுவே இவ்‌ 
வாத்மாவுக்கு ப்ரயோஜரமாய்த்‌ தலைக்கட்டூவ.த, அல்லா தவையெல்லாம்‌ வ்பர்த்தன்றுத்கா 
சச (5) ௪௪௪ (1 ) 


ளென்‌ ஒறார்‌, ச ௪௪௪ ௮5௮ 6995 


நிகமத்தில்‌, இத்திருவாய்மொழி கற்றாரை, இத்திருவாய்மொழிதானே ஜன்மத்தைப்‌ 
போக்கி அழகர்‌ திருவடிகளிலே சேர்த்துவிட மென்‌ இறார்‌, 
போருளேன்றிவ்வலகம்‌ படைத்தவன்‌ புகழ்மேல்‌ * 
மருளில்வண்குருகூர்‌ வண்சடகோபன்‌ * 
தேருள்கொள்ளச்சோன்ன ஓராயிரத்துளிப்பத்து * ' 
அருளுடையவன்‌ தாள்‌ அணைவிக்கும்முடி த்தே. 11 


[பொருள்‌ இத்யாதி] ப்ரயோஜரப்படுமென்று இந்த லோகங்களை உண்டாக்கினவ 
னுடைய கல்யாணகுணவிஷயமாக அ௮ஜ்ஞாககச்தமில்லாத ஆழ்வார்‌ அருளிச்செய்தது இது 
தான்‌. இவற்றையுண்டாக்கி சாணகளேபரங்களைக்‌ கொடுத்துவிட்டால்‌, கொடுத்த உபகர 
ணங்களைக்கொண்டு சப்தாதி விஷயங்களிலே ப்ரவணராய்க்‌ கைகழியப்புக்கால்‌; 4 ஈம்நினைவு 
தப்பிற்நிதே'' என்று நெதிழ்ந்து கைவாங்குகையன்‌ றிக்கே, “ ஒருகாளல்லாவொருகாளாகி 
லும்‌ ப்ரயோஜாப்படாதோ??' என்று பலகாலும்‌ உண்டாக்காநிற்கும்‌; மயர்வறமதிரல 
மருளப்பெற்றவராகையாலே அவனுடைய குணவிஷயமாக மருளில்லா தவராயிற்று இவ்வாழ்‌ 
வார்‌. ப்ரபக்தமோவென்னில்‌, [தெருள்கொள்ளச்சொன்னவோராயிரம்‌] மருளுண்டாய்க்‌ 
கழியவேண்டிற்று இவர்க்கு, இவருடைய ப்ரபந்தம்‌ ௮ப்யஷித்தார்க்கு முதலிலே அ௮ஜ்ஞாகர்‌ 
தானில்லை, கேட்டார்க்குத்‌ தெளிவைப்‌ பிறப்பிக்மும்படியாயிற்று அருளிச்செய்தது. தம்‌ 
முடைய ஜ்ஞாகத்துக்கடி ஈச்வரன்‌; இவர்களுக்குத்‌ தாம்‌ அடியாக வந்தது, ப்ரபந்தந்தான்‌ 
செய்வதென்‌ ? என்னில்‌,  [௮ருளுடை இத்யாதி] அருளையிட்டாயிற்று வஸ்துவை 
நிரூபிப்பது. அருளையுடையவன்‌ திருவடிகளிலே சேர்த்தவிடூம்‌. ௮ துசெய்யுமிடத்‌ தில்‌ 


http://acharya.org 


84 பகவத்‌ விஷயம்‌ - திருவாய்மொழி ஈடு - இரண்டாம்‌ பத்து 


[முடித்தே] ஸம்ஸார ஸம்பந்தத்தை வாஸகையோடே போக்கத்‌ திருவடிகளிலே சேர்த்து 
விடும்‌. ஒருஜ்ஞாரலாபத்தைப்பண்ணித்‌ தந்துவிடுமளவன்றிக்கே, அர்த்தக்ரியாகாரியா 
யிருக்கும்‌. 

முதற்பாட்டில்‌ க$கத்‌ திருமலையாழ்வாரை ஆச்ரயிங்கோ ளென்றார்‌ ; இரண்டாம்‌ 
பாட்டில்‌ திருமலையோடு ஸம்பர்தித்த ஸ்ரீபதியை ஆச்ரயிக்கச்சொன்னார்‌ ; மூன்றாம்பாட்டில்‌ 
அத்தோடுசேர்ந்த அயன்‌ மலை 'யமையு மென்றார்‌ ; நாலாம்பாட்டில்‌ 6 இரிதந்தாகிலும்‌ '' என்‌ 
இறபடியே திரியவும்‌ திருமலையை ஆச்சயிக்கச்சொன்னார்‌ ; அஞ்சாம்பாட்டில்‌ அத்தோடு 
சேர்ந்த புறமலையை ஆச்ரயியுங்கோ ளென்றார்‌ ; ஆரும்பாட்டில்‌ இருமலைக்குப்போம்‌ மார்க்க 
இக்தைபண்ண வமையுமென்றார்‌ ; ஏழாம்பாட்டில்‌ ௮வ்வழியோடு சேர்ந்த திருமலையை ஆச்ர 
யிக்கச்சொன்னார்‌ ; எட்டாம்பாட்டில்‌ நித்யஸ்‌ூரிகளுக்குங்கூட ப்ராப்யமாகையாலே இரு 
மலையே பரமப்ராப்ய மென்றார்‌; ஒன்பதாம்பாட்டில்‌ 6 திருமலையைத்‌ தொழக்கடவோம்‌ '' 
என்றெ துணிவே வேண்டுவ தென்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌ எல்லாப்படியாலும்‌ இருமலை 
யாழ்வாரை ஆச்ரயிக்கையே புருஷார்த்த மென்று தலைக்கட்டினார்‌; நிகமத்தில்‌ இதுகற்றார்க்‌ 
குப்‌ பலம்‌ அருளிச்செய்தார்‌. 


முதல்‌ திருவாய்மொழியாலே “மணியை வானவர்கண்ணனைத்‌ தன்னதோரணியை ? 
என்ற விலக்ஷணவிஷயமாகையாலே, பிரிக்தார்‌ கண்ணாஞ்சுழலை இடப்பண்ணு மென்றார்‌ 
இரண்டாம்‌ இருவாய்மொழியாலே ஃ அவ்வோபாதி கூடினாலும்‌ மறப்பிக்கு மென்றார்‌; மூன்‌ 
றார்‌ இருவாய்மொ ழியாலே - கூடினவிஷயந்தான்‌ நிரதிசயஸுகரூப மென்றாச்‌ ; காலார்திருவாய்‌ 
மொழியாலே - அவ்விஷயத்துக்கு தேசிகரோடு அஅபவிக்கப்‌ பெரறாமையாலே மோஹங்கத 
ரானார்‌ ; அஞ்சார்திருவ।ய்மொழியாலே - தாம்‌ அசைபட்டபடியே வர்துகலந்தபடி சொன்‌ 
னார்‌ ; ஆருக்திருவாய்மொழியாலே - தம்‌இழவுக்கும்‌ அவன்‌ அதிசங்கைபண்ணு மென்றார்‌ ; 
எழாம்‌ தருவாய்மொழியாலே - தம்முடைய ஸம்பர்தி ஸம்பர்திகளையும்‌ விஷயீகரித்தபடி. 
சொன்னார்‌ ; எட்டாந்‌திருவாய்மொழியாலே - அவனுடைய மோக்ஷப்ரதத்வத்தை அருளிச்‌ 
செய்தார்‌ ; ' ஒன்பதாந்‌ திருவாய்மொ ழியாலே - ப்சாப்யகிஷ்கர்ஷம்பண்ணினார்‌ ; பத்தாச்திரு 
வாய்மொழியாலே - நிஷ்கர்ஷித்த ப்ராப்யபத்தை லபிக்கைக்குத்‌ திருமலையாழ்வாசை ஆச்சயிக்‌ 
கச்சொல்னார்‌. st ஸ்‌ சர 22% ie ee (11) 


கிளரோளிசேர்கீழுரைத்‌ தபேறுகிடைக்க * 
திருவாய்மொழி ( வளரோளிமால்சோலைமலைக்கே * தளர்வறவே 
நூற்றந்தா தி. நேஞ்சைவைத்துச்சேருமேனும்ரீடூபுகழ்மாறன்‌ தாள்‌ * 
முன்செலத்‌ தவோம்‌எம்முடி. 


ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, எம்பெருமானார்‌ திருவடிகளே சரணம்‌, ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌, 


இரண்டாம்பத்து ஸம்பூர்ணம்‌. 


